28 : 9 


கு 


பூ 


U 


POOS 


இந்திய 
வரலாறு 

3 


நான் 


NO. 


பாட் 


தம் 


தமிழ்நாட்டுப் பாட நூல் நிறுவனம் 


இந்திய வரலாறு 


( வரலாற்றுப் பெரியார்கள் ) 


மூன்றாம் வகுப்பு 


தீண்டாமை ஒரு பாவச்செயல் 
தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் 
தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல் 


பாடநூல் 


நி 


விழ்நாடு 


தமிழ்நாட்டுப் 
பாடநூல் நிறுவனம் 


எம் 


வற்க 


சென்னை 


38 


. 


* 


© தமிழ்நாட்டு அரசு 
முதல் பதிப்பு 1981 
மறுபதிப்பு 1983 


ஆசிரியர்கள் ! 


பொருளடக்கம் 


பக்கம் 


4 


. 


8 


--- 


16 


13 


15 


8 . 


17 


19 


--- 


23 
26 


28 


திரு . டி.ஆர். இராதாகிருஷ்ணன் , 

எண் 

பொருள் 
தலைமையாசிரியர் . 
டாக்டர் அழகப்பச் செட்டியார் 

1 . கௌதம புத்தர் 
பயிற்சிக் கல்லூரி மாதிரி 

மகாவீரர் 
மேல்நிலைப் பள்ளி , 

3 . பேரரசர் அசோகர் 
காரைக்குடி 

4 . சந்திரகுப்த விக்கிரமாதித்தர் 

5. ஹர்ஷவர்த்தனர் 
திருமதி ஏ . பி . ஜெயலட்சுமி .. 

நரசிம்ம பல்லவர் 
தலைமையாசிரியை , 

7. இராச இராச சோழர் 
க்ஷத்திரிய மகளிர் மேல்நிலைப் 

கோரி முகம்மது 
பள்ளி , 

9. கிருஷ்ணதேவராயர் 
விருதுநகர் , 

பாபர் 
மேலாய்வாளர்கள் ! 

11 . மகா அக்பர் 

12. ஔரங்கசீப் 
பேரா . எம் . வி . சுப்பிரமணியம் , 

13. வீர சிவாஜி 
ஸ்ரீபுரம் விரிவாக்கம் , 

14. இராபர்ட் கிளைவ் 
திருநெல்வேலி . 

15 . வீரபாண்டிய கட்டபொம்மன் 

16. ஜான்சி இராணி இலட்சுமிபாய் 
பேரா . டாக்டர் 

சுவாமி விவேகானந்தர் 
என் , சுப்பிரமணியம் , 

18 . 

பாலகங்காதர திலகர் 
98 , என் . ஜி.ஓ. குடியிருப்பு , 

19 . உ . சிதம்பரனார் 
மதுரை . 

20 மகாத்மா காந்த 
21. பண்டித ஜவஹர்லால் நேரு 
22 . மௌலானா அபுல்கலாம் ஆஸாத் 
23 சுபாஷ் சந்திர போஸ் 

24 . டாக்டர் அம்பேத்கார் 
இந்திய அரசு சலுகை 

காமராஜ் 
விலையில் வழங்கிய 2.6 . அறிஞர் அண்ணாதுரை 
50 ஜி . எஸ் . எம் . தாளில் 

பெரியார் ஈ . வெ ராமசாமி 
இந்நூல் அச்சிடப்பட்டுள் 


30 


. 


32 


35 


, 


வ . 


44 


1 


50 


விலை ரூ.2-00 


52 
55. 


57 


25 . 


60 


62 


அச்சிட்டோர் : 
ராமா அச்சகம் , 
மதுரை - 625001 . 


, 


1 , கௌதம புத்தர் 
குழந்தைகளே . இப்படத்தைப் பாருங்கள் . இது யாருடைய படம் 
தெரிகிறதா ? 

" தெரிகிறதே ! அதுதான் புத்தருடைய படம் என்று சொல்லு 
கிறீர்களா ? 

சரி , நீங்கள் சொல்வது மிகவும் சரி 

புத்தர் பிரான் அருள் பொங்கிய நாடு என்று பாரதியார் நம் 
நாட்டைப் புகழ்ந்து பாடுகிறார் . அப்படியானால் 
அந்த புத்தரின் வரலாற்றுச் சிறப்பை நீங்கள் அறிய 
வேண்டுமல்லவா ? மேலே படியுங்கள் . 


சுமார் 

2. 500 ஆண்டுகளுக்கு முன்பு 
இந்தியாவிற்கு வடக்கேயுள்ள நேபாள நாட்டின் ஒரு 
பகுதியை ஓர் அரசர் ஆண்டுவந்தார் . அந்த இராச்சி 
யத்தின் தலைநகர் கபிலவஸ்து . மன்னரின் பெயர் 
சுத்தோதனர் . அவருடைய 

மனைவியின் பெயர் 
மாயாதேவி . இவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான் . 
அவன் பெயர் சித்தார்த்தர் . அவர்கள் அவனை 
மிகவும் நேசித்தார்கள் . துன்பத்தின் நிழலே அவன் 
மேல் படாமல் அவர்கள் அவனை அரண்மனையில் 
எல்லா வசதிகளுடன் வளர்த்தார்கள் . 

படம் 1. புத்தர் 
உரிய வயதில் சித்தார்த்தனுக்கு யசோதரை என்ற அழகிய மங்கையை 
மணம் செய்வித்தார்கள் அவன் பெற்றோர் . சித்தார்த்தனது இல்லறம் 
ன்பமயமாக இருந்தது . அவனுக்கு இராகுலன் என்ற ஒரு புதல்வனும் பிறந்தான் . 
ஒருநாள் , வசந்த காலத்தின் எழில் காட்சிகளைக் காண , சித்தார்த்தன் 

மற்ற 

மக்களின் 
நகர்வலம் வந்தான் . தன் அரண்மனை வாழ்வுபோலவே , 
வாழ்வும் ஆனந்தமயமாக இருக்கும் என்று நினைத்த அவனுக்கு ஒரு பெரிய 
அதிர்ச்சி காத்திருந்தது . அவன் கண்ட சில காட்சிகள் அவன் மனத்தைத் 
துன்புறுத்தின 


| 


முதன்முதலில் அவர் காடது ஒரு நோயாளியை . அந்த நோயாளி 
விடாமல் இருமிக்கொண்டேயிருந்தான் . படுத்திருந்த அவனால் எழுந்து " உட் 
காரவோ நிற்கவோகூட முடியவில்லை . இதனைக் கண்ட சித்தார்த்தன் மனம் 
துன்பத்தால் நிரம்பியது . 
அடுத்து அவன் . கண்ட காட்சி அவனை மேலும் 

மேலும் சங்கடத்திற் 
குள்ளாக்கியது . ஒரு குடுகுடு கிழவன் , கோலூன்றித் தள்ளாடித் தள்ளாடி , 
நடக்கமுடியாமல் நடந்துவந்தான் . முன்பு பிணியின் கொடுமையைக் கண்ட 
சித்தார்த்தன் இப்போது முதுமையின் கொடுமையைக் கண்டான் . பிணியும் 
மூப்பும் மக்கள் வாழ்க்கையை துன்புறுத்துவதை அவன் நன்கு உணர்ந்தான் . 

மேலும் செல்லும் வழியில் சித்தார்த்தன் கண்ட மூன்றாவது காட்சி 
அவனை நடுநடுங்க வைத்தது . ஆம் . அவன் எதிரே ஒரு சிலர் ஒரு பிணத்தை 
இடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றுகொண்டிருந்தார்கள் . இப்போது சித்தார்த்தன் 
வாழ்வு பிணி , மூப்பு , சாவு இவை யாவும் அடங்கிய துன்பமயமானது என் 
பதைத் தெள்ளத் தெளியக் கண்டான் . 

சித்தார்த்தன் மனத்தில் உடனே உலக வாழ்வின் துன்பங்களைப் 
போக்க ஒரு வழி காணவேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது . மக்கள் 
வாழ்க்கையைத் துன்பமற்ற , இன்பமுள்ளதாக ஆக்குவது எப்படி ? என்னும் 
கேள்வி அவன் மனத்தில் எழுந்தது . விளைவு ? 

அரண்மனைக்குத் திரும்பிய சித்தார்த்தன் அன்று இரவு முழுவதும் 
தூங்கவேயில்லை . உலக மக்களின் துன்பத்திற்கான அடிப்படைக் காரணம் 
என்ன ? என்று சிந்தித்துக்கொண்டேயிருந்தான் . அரண்மனை வாழ்வை உதறித் 
தள்ளி , எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள எண்ணினான் . இல்லற வாழ்வு 
அவனுக்குக் கசந்தது . அன்று இரவே , அவன் தன் அருமைப் புதல்வனையும் , 
அன்பு மனைவியையும் தனியே விட்டுப் பிரிந்து காட்டை நோக்கிச் சென்றான் . 


காட்டில் பல காலம் சித்தார்த்தன் கடுந்தவம் செய்தான் ; 
பலனில்லை . பல அறிஞர்களைச் சந்தித்துப் பேசினான் ; பலனில்லை . ஒரு நாள் 
அவன் கயா நகருக்கு அருகில் , ஒரு காட்டில் ஒரு போதி மரத்தடியில் ஆழ்ந்த 
தியானத்தில் இருந்தான் . அப்போது அவனுக்கு ஞானோதயம் ( மெய்யறிவு ) 
ஏற்பட்டது . உலக மக்கள் வாழ்வின் துன்பத்தின் உண்மைக் 

காரணம் 
அவனுக்குப் புலப்பட்டது . அன்று முதல் சித்தார்த்தன் புத்தர் ஆனார் . புத்தர் 
என்றால் மெய்யறிவு பெற்றவர் என்பது பொருள் . 

புத்தர் பெற்ற மெய்யறிவு என்ன தெரியுமா ? 

ஆசையே எல்லாத் துன்பத்திற்கும் அடிப்படைக் காரணம் . ஆசையை 
வெல்ல வேண்டும் . இதற்கு மக்கள் புலன்களையும் மனத்தையும் அடக்க 
வேண்டும் . மக்கள் எல்லோரும் எல்ஓர ஜீவராசிகளிடத்தும் ஆன்பு செலுத்த 


2 


வேண்டும் . ஒழுக்கமான வாழ்வு வாழ வேண்டும் . இவையே அவர் கண்ட 
மெய்யறிவு . அன்றியும் , எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாமையை அவர் ஒரு 
நல்லறமாகப் போதித்தார் . 

புத்தர் தம் சமயக் கொள்கைகளை வாரணாசிக்கு அருகிலுள்ள 
சாரநாத் என்னுமிடத்தில் தம் சீடர்களுக்கு முதன் முதலில் உபதேசித்தார் .. 
அவர் போதித்த மதம் புத்த மதம் என்று அழைக்கப்படுகிறது . 

மகத நாட்டு மன்னர்கள் புத்தரையும் அவரது மதத்தையும் ஆதரித் 
தனர் . மக்களுக்குப் புரியும் மொழியில் அது உபதேசிக்கப்பட்டது . புத்த 
சங்கங்கள் அமைக்கப்பட்டன . அவை மக்களிடையே புத்த சமயத்தைப் பரப்பின . 
மௌரியப் பேரரசர் அசோகர் , குஷானப் பேரரசர் கணிஷ்கர் , கன்னோசி 
பேரரசர் ஹர்ஷர் போன்ற மன்னர்களால் இம்மதம் இந்தியாவிலிருந்து 

அயல் 
நாடுகளுக்கும் பரவியது . 

புத்தர் தமது எண்பதாவது வயதில் குசிநகரம் என்ற இடத்தில் 
மரணமடைந்தார் . 

புத்தரின் பெருமையை உணர்ந்த உலகம் அவரை ஆகிய ஜோதி 
என்று புகழ்ந்துள்ளது . நமது நாட்டில் புத்த சமயம் மறைந்துவிட்டபோதிலும் 
ஸ்ரீலங்கா , சீனா , ஜப்பான் முதலிய நாடுகளில் அது நன்கு பரவியுள்ளது . 

பயிற்சி 
1. . கீழ்க்காணும் வினாக்களுக்கு ஒரு சொல் அல்லது சொற்றொடரில் விடை தருக 

( 1 ) சித்தார்த்தருக்கு எங்கு மெய்பறிவு ஏற்பட்டது ? 
( 2 ) சித்தார்த்தர் முதன்முதலில் தம் சமயக் கொள்கைகளை எங்கு உபதேசித்தார் ? 
( 8 ) சித்தார்த்திருக்கு வழங்கும் வேறு சிறப்புப் பெயர்கள் யாவை ? 


11. பின்வரும் காக்களுக்கு 5 வரிகளுக்குள் விடை தருக 


( 1 ) புத்த சமயத்தின் முக்கிய கொள்கைகள் யாவை ? 

( 2 ) புத்தரை ஆதரித்த மூன்று முக்கிய அரசர்களைக் கூறுக . 
* n . பின்வரும் வினாக்களுக்குப் பொருத்தமான விடைகளை 5 முதல் 10 வரிகளில் தருக 

( 1 ) புத்தரின் இல்லற வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருந்தது ? 
( 2 ) புத்த மதம் எவ்வாறு விரைவில் உலக மதமாய்ப் பரவியது ? 


3 


. 


2. மகாவீர் 
குழந்தைகளே , சென்ற பாடத்தில் புத்த சமயத்தை இந்தியாவிற்கும் 
உலகிற்கும் அளித்த புத்தரைப்பற்றிப் படித்தோம் . அவர்போலவே , மக்களின் 

நல்வாழ்விற்குப் பாடுபட்ட மற்றொரு 
பெரியாரை இப்பாடத்தில் காண்போம் . 
அவர் 

தெரியுமா ? அவர்தான் 
மகாவீரர் . 


K 


பார் 


. 


யார் இந்த மகாவீரர் ? யாரோடு 
வாளெடுத்துப் போர் செய்தார் ? எந்த 
அரசை ஆண்டார் ? இந்தக் கேள்விகள் 
உங்கள் மனத்தில் தோன்றுகின்றன அல் 
லவா ? இதோ அவைகளுக்குரிய விடை 


இந்த மகாவீரர் வாளெடுத்து 
யாரோடும் போரிடவில்லை . எந்த இராச்சி 
யத்தையும் வெற்றி கொள்ளவில்லை . 
ஆனால் 

மக்களின் நல்வாழ்விற்கான . 

முக்திக்கான ஒரு வழியைக் கண்டுபிடிப் 
MALAITIMETAMINTHAMIR பதில் வெற்றி கண்டார் .. அதனால் தான் 

அவர் மகாவீரர் ஆனார் . இவரும் 
படம் 2. மகாவீரச் 

புத்தரைப்போலவே க்ஷத்திரிய இனத்தைச் 
சேர்ந்தவர் . ஓர் அரசரின் அருமந்த புதல்வர்தாம் . 

மகாவீரருடைய இயற்பெயர் வர்த்தமானர் என்பதாம் . அவர் 
தந்தையார் சித்தார்த்தர் ; தாயார் திரிசலா தேவியார் . 

சுமார் 2,500 ஆண்டுகளுக்குமுன் மகாவீரர் வடஇந்தியாவில் 
வைசாலிக்கு அருகிலுள்ள குந்தக் கிராமத்தில் பிறந்தார் . உரிய வயதில் 
யசோதா என்னும் மங்கையை மணந்து . இனிதே இல்லறம் நடத்தினார் . 
ஒரு , பெண் மகவும் அவருக்கு இருந்தது . இருப்பினும் , அவர் தீவிரமாக 
ஆன்மிகத் துறையில் இறங்கினார் . தம் 36 ஆம் வயதில் துறவியானார் . 


பன்னிரண்டு ஆண்டுகள் மகாவீரர் கடுந்தவம் புரிந்தார் . அதன் 
விளைவாக மக்கள் முக்தியடைவதற்கான ஒரு வழியைக் கண்டுபிடித்தார் . 
மக்கள் நல்வாழ்வு வாழ்ந்து , புலன்களை வென்று , முக்தி அல்லது வீடுபேறு 
அடைய , வெற்றிகரமாக ஒரு வழி கண்டதனால் அவரை மகாவீரர் அல்லது 
ஜீனர் " ( வெற்றி பெற்றவர் ) என்று உலகம் போற்றுகிறது . 


4 


| 


மகாவீரரது சமயக் கொள்கைகளைப் பரப்ப பலஉ , இந்திய 
அரசர்கள் உதவி செய்தனர் . அவர் தம் கொள்கைகளை மக்களிடையே 
பரப்பி , தமது 72 ஆம் வயதில் பாவா என்னுமிடத்தில் அமரரானார் . 

மகாவீரர் பரப்பிய சமயம் சமண சமயம் என்று அழைக்கப்படுகிறது . 
இதை ஜைன சமயம் 

என்றும் 

கூறுவர் . இச்சமயத்தின் மூன்று முக்கிய 
கொள்கைகள் மூன்று இரத்தினங்கள் ( த்ரி ரத்ன - மும்மணிகள் ) என்று அழைக்கப் 
படுகின்றன . அவையாவன : 
( 1 ) மகாவீரர் தவறே செய்யாதவர் ; அவர் வழிநின்றால் மோட் 

சத்தை அடையலாம் . இவ்வாறு நம்புவது நன்னம்பிக்கையாம் . 
( 2 ) இந்த உலகம் யாராலும் படைக்கப்படாமல் இயற்கையாகத் 

தோன்றியதே என்று புரிந்துகொள்வது நல்லறிவு ஆகும் . 
( 3 ) உயிர்களைக் கொல்லாமை , பொய் பேசாமை , திருடாமை . 

சொத்துக்கள் சேர்க்காமை , கற்புடைமை ஆகியவை நன்னடத்தையாம் . 

நன்னம்பிக்கை , நல்லறிவு , நன்னடத்தை என்ற சமண சமயத்தின் 
மும்மணிக் கொள்கைகள் , வினைப் பயனின்றும் மக்களை மீட்டு , மோட்சத்தை 
அளிக்கும் தன்மையன . 

இதோடுகூட அகிம்சையும் , பிரம்மச்சர்யமும் சமண சமயத்தின் 
மற்ற இரு முக்கியக் கொள்கைகளாம் . 

வேதங்கள் , வேள்விகள் , சமயச் சடங்குகள் முதலியவற்றில் மகா 
வீரருக்கு நம்பிக்கையில்லை . அவருக்கு முன்பே இருந்த சமயத்தைச் சீர்திருத்தி . 
சிறப்பாகப் பரவச் செய்ததே மகாவீரரின் சிறப்புப் பணியாகும் . 

இன்றும் சமண சமயம் இந்தியாவில் பல இடங்களில் பின்பற்றப் 
பட்டு வருகிறது . குஜராத் மாநிலத்தில் சமண சமயத்தைப் பின்பற்றுபவர்கள் 
அநேகர் இருக்கின்றார்கள் . 

மகாத்மா காந்திஜி அவர்களும் மகாவீரரின் அகிம்சைக் கொள்கை 
யைப் பின்பற்றி இரத்தம் சிந்தாமல் நம் நாட்டிற்குச் சுதந்திரம் வாங்கித் 
தந்ததை நாம் என்றும் நினைவிற் கொள்ளவேண்டும் . 

பயிற்சி 
1. பின்வரும் வாக்கியங்களில் கோடிட்ட இடங்களில் சரியான விடைகொண்டு பூர்த்தி செய்க 

( 1 ) மகாவீரர் பரப்பிய மதம் - மதம் ஆகும் . 
( 3 ) சமண சமயத்தின் முக்கிய கொள்கைகள் -- என்று அழைக்கப்படு 

கின்றன . 
11. பின்வரும் வினாக்களுக்கு 5 முதல் 10 வரிகளில் விடை தருக 

( 1 ) சமண சமயத்தின் மூன்று இரத்தினங்கள் யாவை ? 
( ! ) மகாவீரருக்கு . ஜீனர் என்ற பெயர் எல் ஏற்பட்டது ? 


- 


3. பேரரசர் அசோகர் 


குழந்தைகளே , சென்ற பாடத்தில் மகான் புத்தரைப்பற்றிப் படித் 
தீர்கள் . இப்பாடத்தில் அவர் தோற்றுவித்த புத்த சமயத்தை உலக சமயமாக்கிய 
மாவீரர் , கருணைக் கடல் அசோகரைப்பற்றிப் படிப்போம் . 

அசோகர் மௌரிய வம்சத்தைச் சேர்ந்தவர் . அவ்வம்சத்தின் முதல் 
அரசரான சந்திரகுப்தரின் பேரர் ; பிந்துசாரரின் புதல்வர் . அவர் ஆண்ட 

மகத நாடு வட இந்தியாவில் இருந்தது . 
அதன் தலைநகரம் பாடலிபுத்திரம் ஆகும் . 
அவர் சுமார் 2,300 ஆண்டுகளுக்கு 
முன்பு மகத நாட்டை ஆண்டார் . 


. 


போது , 


அசோகர் ஆட்சிக்கு வந்த 
பாரதத்தின் 

பெரும் பகுதி 
மௌரியப் பேரரசில் அடங்கியிருந்தது . 
ஆனால் , கிழக்குப் பக்கத்திலுள்ள கலிங்க 
நாடு மாத்திரம் தனித்துச் சுதந்திர 
நாடாக இருந்தது . அசோகர் அதனை 
வென்று தம் அரசுடன் சேர்க்க எண்ணி 
னார் . உடனே 

அதன் மீது போர் 
தொடுத்தார் . 


. 


கால் , 


அவர் 


இக்கலிங்கப் போர் பேரரசர் 
அசோகர் வாழ்வில் ஒரு திருப்புமுனை 
யாக அமைந்தது . போரில் வெற்றி பெற்ற 

அவர் . போர்க்களத்தில் ஓடிய இரத்த 
படம் 3. பேராசர் அசோகர் 

ஆற்றைக் கண்டார் . எங்கும் 

எங்கும் பிணக் 
குவியல்கள் . கை , 

தலை வெட்டுண்டவர் . கணவரை இழந்த 
மனைவியர் , மக்களை இழந்த தாய்மார்கள் ஆகியோரின் கதறல்கள் . 
துடிதுடித்துக் செத்துக்கொண்டிருக்கும் வீரர்கள் , இக்காட்சிகள் 
மனத்தை மிகவும் வருத்தின . உடனே அவர் ஓர் உறுதி 

ஓர் உறுதி பூண்டார் . 
இனிமேல் நான் வாள் எடுத்து ஒருபோதும் போர் செய்யமாட்டேன் 
தர்ம முரசு கொட்டி , அன்பால் மக்கள் உள்ளங்களை வெற்றி கொள்வேன் 
போரால் மக்களைக் கொன்று நாட்டை விரிவாக்க மாட்டேன் . இந்த சபதத்தை 
அவர் நிறைவேற்றினார் . போரை உடனே நிறுத்தினார் . 
* 

இக்கலிங்கப் போருக்குப் பிறகு அசோகா அகிம்சையை அடிப் 
படையாகக் கொண்ட , புத்த சமயத்தைத் தழுவினார் . வேட்டையாடுதலையும் 
புலால் உண்ணுதலையும் கைவிட்டார் , புத்த சமய அறக் கொள்கைகளின்படி 


1 


> 


வாழ்ந்தார் . அன்பு , அருள் . அகிம்சை . எக்காலும் மக்கள் சேவை - இவையே 
அவர் பின்பற்றிய கொள்கைகள் ஆயின . . 

* 
அசோகரது செயற்பாடுகளால் சிறிய அளவில் நம் நாட்டில் மட்டும் 
பரவியிருந்த புத்த சமயம் உலக சமயமாயிற்று . நம் நாட்டில் மக்கள் புத்த சமய . 
அறக் கோட்பாடுகளைப் பின்பற்றி வாழும்பொருட்டு , அவற்றைக் கற்றூண் 
களிலும் பாறைகளிலும் அவர் செதுக்குவித்தார் . அவை மக்கள் கூடும் 
பொது இடங்களில் மக்கள் மொழியில் பொறிக்கப்பட்டிருந்தன . மக்கள் அவற்றைத் 
தவறாது பின்பற்றுகிறார்களா என்று பார்க்க தர்ம மகா மாத்திரர்கள் என்ற 
அதிகாரிகளை அவர் நியமித்தார் . அயல் நாடுகளுக்கு புத்த சமயத்தைப் பரப்பத் 
துறவிகளை அனுப்புவித்தார் . அவருடைய மகனும் மகளும் இலங்கைக்குச் 
சென்று புத்த சமயத்தைப் பரப்பினர் .. 

அசோகர் மக்களின் நன்மைகளை மறக்கவில்லை . அவர்களுக்குப் பன் 
நன்மைகளைச் செய்தார் ; நாடெங்கும் போக்குவரவுக்காக நல்ல சாலைகளை 
அமைத்தார் ; அவற்றின் ஓரங்களில் நிழல்தரும் மரங்களை வைத்தார் ; 
பயணிகள் தங்க ஆங்காங்கே பல சத்திரங்களையும் சாவடிகளையும் நிறுவினார் 
கிணறுகள் வெட்டுவித்து , மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் குடிதண்ணீர் வசதி 
அளித்தார் ; மேலும் , மக்களுக்கும் மிருகங்களுக்கும் தனித்தனியே மருத்துவ 
மனைகள் அமைத்து உடல் நலம் பேணினார் . 

அசோகர் நீதி தவறாத அன்பு வழியில் ஆட்சி புரிந்தார் . வீரமும் 
கருணையும் , அன்பும் அறமும் மிகுந்த அவரை வரலாறு மகா அசோகர் எனப் 
பாராட்டுகிறது . 

சாரநாத் கல் தூணிலுள்ள அசோகச் சக்கரம் நம் நாட்டுக் கொடி 
மின் மையத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது . அதிலுள்ள சிங்கச் சின்னமே நமது 
அரசாங்கச் சின்னமாகும் . அசோகருடைய அற ஆழியையும் , சிங்க உருவங் 
களையும் ரூபாய் நோட்டுகளிலும் , நாணயங்களிலும் , அஞ்சல் 

துறைகளிலும் 
நாம் காணலாம் . 

அசோகர் காட்டிய அற வழி , அன்புவழி , மக்கள் நல்வழி அதுவே 
நம் பாரத நாட்டின் பெருவழி , 

பயிற் 


| , , 


1 


விக்டகக் தரும் 

( 1 ) அசோகர் செய்த ஒரே போர் யாது ? அப்போரின் முக்கிய விளைவு யாது ? 
( 2 ) அசோகர் மக்களுக்குச் செய்த நன்மைகள் வாவை ? 
( 3 ) அசோக : புத்த சமயத்தை எவ்வாறு பரப்பினார் ? 
( 4 ) நம் அரசு அசோகரை நினைவு கொள்ளும் வகையைக் 


, 


4. சந்திரகுப்த விக்கிரமாதித்தர் 

அசோகருக்குப் பின் மௌரியப் பேரரசு சீர்குலைந்துபோயிற்று . 
அதற்கு 500 ஆண்டுகளுக்குப் பின்னர் குப்த மரபினர் மகத நாட்டை 
ஆளத் தொடங்கினர் . மௌரியர்களுக்குப் பின் வடஇந்தியா முழுவதையும் 
மீண்டும் ஓராட்சியின்கீழ்க் கொண்டுவந்த பெருமை இவர்களையே சாரும் . 


தலைசிறந்த குப்த மன்னர்களுள் ஒருவர் இரண்டாம் சந்திரகுப்தர் 
என்பவர் . இவர் சமுத்திர குப்தரின் புதல்வர் . தந்தையைப்போலவே 

பேராற்றல் மிக்கவர் . போரில் பகைவர்களை 
வென்று , தம் நாட்டை விரிவுப்படுத்தினார் . 
எனவே , இவருக்கு விக்கிரமாதித்தர் அல்லது 
‘ வீரத்தில் சூரியனை ஒத்தவர் என்ற புகழ்ப் 
பெயர் ஏற்பட்டது . 


- 


இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் 
சாகர்கள் என்ற வெளிநாட்டு இனத்தினர் 
வலிமை பெற்றுத் திகழ்ந்தனர் . சந்திரகுப்த 
விக்கிரமாதித்தர் அவர்களையும் போரில் 
வென்றார் . அதன் விளைவாக 

விளைவாக மாளவம் , 
கூர்ச்சரம் ஆகியவை குப்தப் பேரரசுடன் 
சேர்க்கப்பட்டன . சாகர்களைப் போரில் 
வென்றதால் அவருக்கு சாகாரி என்ற சிறப்புப் 
பெயர் ஏற்பட்டது . மாளவத்தின் தலை 

நகரான உஜ்ஜைனியை அவர்தம் நாட்டின் 
படம் 4. சந்திரகுப்த விக்கிரமாதித்தர் இரண்டாவது தலைநகர் ஆக்கினார் . 


இவர் ஆட்சி காலத்தில் கடல் வாணிகம் பெருகியது . புரோச் , காம்பே 
முதலிய துறைமுகங்களின் வழியாக உரோமானியப் பேரரசு , மேற்கு ஆசியா 
முதலிய வெளிநாடுகளுடன் கடல் வாணிகம் சிறப்புற நடைபெற்றது . 

விக்கிரமாதித்தர் சிறந்த கல்விமான் . எனவே , அவர் கற்றவர்களை 
மிகவும் ஆதரித்தார் . அவருடைய அவையில் ஒன்பது சிறந்த அறிஞர்கள் 

ருந்தனர் . அவர்களுக்கு நவரத்தினங்கள் என்று பெயர் . அவர்களுள் முக்கிய 
மானவர் கவி காளிதாசர் . அவர் பல நாடகங்களையும் காவியங்களையும் 
வடமொழியில் படைத்துள்ளார் . அவற்றுள் சாகுந்தலம் என்னும் நாடகம் 
உலகப் புகழ் பெற்றது . 

விக்கிரமாதித்தர் காலத்தில் பாஹியான் என்னும் சீனப் பயணி 
இந்தியாவிற்கு வந்தார் . அவர் ஒரு பௌத்தத் துறவி . பௌத்த புண்ணியத் 


ஆட்சியின் 


தலங்களைத் தரிசித்தார் . பௌத்த நூல்களையும் புனிதச் சின்னங்களையும் 
சேகரித்தார் . இவையே அவர் இந்திய வருகையின் நோக்கங்களாகும் .. 

பாஹியான் எழுதிய குறிப்புகளிலிருந்து குப்தர் 
மாட்சியை நாம் அறிய முடிகிறது . அக்கால மக்களின் வாழ்க்கையைப்பற்றி 
யும் நாம் தெரிந்துகொள்கிறோம் . அவர்தம் குறிப்பில் பின்வருமாறு எழுதி 
யுள்ளார் : 

குப்தர் ஆட்சி சிறப்பாக நடைபெற்றது . மக்கள் அமைதியாக 
வாழ்ந்தனர் . திருடர் பயமின்றி மக்கள் எந்நேரத்திலும் எங்கும் வழிப்பயணம் 
செய்தனர் . வாணிகம் சிறப்பாகத் தழைத்தோங்கியது . இந்து மதம் மறு 
மலர்ச்சி பெற்றது . 

பயிற்சி 


1. பின்வரும் வாக்கியங்களில் கோடிட்ட இடங்களைத் தகுந்த விடை கொண்டு நிரப்புக 

( 1 ) இரண்டாம் சந்திரகுப்தர் சாகர்களை வென்றதால் , அவருக்கு ஏற்பட்ட 

புகழ்ப் பெயர் 
( 2 ) போராற்றல் மிக்க அவருக்கு வழங்கிவரும் மற்றொரு சிறப்புப் 

பெயர் 
( 3 ) அவர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீனப் பயணி 

ஆவார் . 
( 4 ) சாகுந்தலத்தை எழுதிய கவிஞர் 


11. விடைகள் தருக 


( 1 ) பாஹியான் ஏன் இந்தியாவிற்கு வந்தார் ? 
( 2 ) அவர் குப்தர்கள் ஆட்சியைப்பற்றி எழுதிவைத்த குறிப்பு யாது ? 
( 3 ) காளிதாசரைப்பற்றி ஒரு குறிப்பு எழுதுக . 


9 


5. ஹர்ஷவர்த்தனர் , 
குழந்தைகளே , சென்ற பாடத்தில் குப்த வமிசத்துத் தலைசிறந்த 
மன்னர்களில் ஒருவரான இரண்டாம் சந்திரகுப்தரைப்பற்றித் தெரிந்துகொண் 
டோம் . இப்பாடத்தில் குப்தப் பேரரசின் அழிவிற்கு சுமார் ஒரு நூறு ஆண்டு 
களுக்குப் பின் வட இந்தியாவில் தோன்றிய தானேசுவர அரசின் தலைசிறந்த 
அரசர் ஹர்ஷவர்த்தனரைப் பற்றிப் படிப்போம் . 

ஹர்ஷரின் தந்தை பிரபாகரவர்த்தனர் . இவர் தானேசுவரம் என்ற 
இடத்தைத் தலைநகராகக் கொண்டு வட இந்திய இராச்சியம் ஒன்றை அரசாண் 
டார் . இவருக்கு ஹர்ஷரைத் தவிர , இராஜ்யவர்த்தனர் என்ற மூத்த புதல் 
வனும் இராஜ்யஸ்ரீ என்ற ஒரு புதல்வியும் இருந்தனர் . 

மகள் இராஜ்யஸ்ரீ 
கன்னோசி மன்னர் கிரகவர்மன் மௌகாரியை மணந்தாள் . 
பிரபாகரவர்த்தனர் இறந்தவுடன் இராஜ்யவர்த்தனர் அரியணை 

ஏறினார் . அப்போது மாளவ மன்னன் 
தேவகுப்தன் என்பவன் இராஜ்யஸ்ரீ 
யின் கணவரான கன்னோசி மன்னன் 
கிரகவர்மனைச் சதி செய்து கொன்று 
விட்டான் . இராஜ்யஸ்ரீயையும் சிறைப் 
படுத்தினான் . இருப்பினும் , அவள் 
சிறையினின்றும் தப்பிவிட்டாள் . 
விந்தியமலைக் காடுகளில் ஒளிந்து 
கொண்டாள் . 


இச் செய்தி அறிந்த 
இராஜ்யவர்த்தனர் மாளவத்தின்மீது 

படையெடுத்து அதனை வென்றார் . 
படம் 5. ஹர்ஷவர்த்தனர் 

திரும்பி நாட்டிற்கு வருகையில் வங்க 
மன்னர் சசாங்கரால் அவர் கொல்லப்பட்டார் . - எனவே , இரண்டாம் 
புதல்வரான ஹர்ஷர் தாமே தானேசுவர அரசராக வேண்டிவந்தது . 

ஹர்ஷர் பட்டத்துக்கு வந்தவுடன் தம் சகோதரி இராஜ்யஸ்ரீயைத் 
தேடிச் சென்றார் . அவள் தீயில் விழுந்து இறக்க இருக்கும் தருவாயில் , 
அவளைக் கண்டு 

காப்பாற்றினார் . அவளது விருப்பப்படி கன்னோசியின் 
ஆட்சிப் பொறுப்பையும் ஹர்ஷர் ஏற்றுக்கொண்டார் . பின்னர் மாளவம் , 
கூர்ச்சரம் முதலிய நாடுகளையும் அவர் கைப்பற்றினார் . கன்னோசியைத் 
தம் பேரரசின் தலைநகரமாக்கினார் . 

ஹர்ஷா தென்னிந்தியாவையும் வெல்லக் கருதினார் . எனவே , ஒரு 
படையுடன் தெற்கு நோக்கிச் சென்றார் . ஆனால் அவர் எண்ணம் கைகூட 

10 


A 


வில்லை . அப்போது தக்காணத்தில் ( வலிமை பெற்றுச் சிறந்த மேலைச் 
சாளுக்கிய மன்னர் இரண்டாம் புலிகேசி என்பவர் அவரை நர்மதை ஆற்றங் 
கரையில் தடுத்து நிறுத்தி எதிர்த்தார் . இப்போரில் ஹர்ஷர் தோல்வி 
யடைந்தார் . புலிகேசியுடன் சமாதானம் செய்து கொண்டார் . அதன்படி 
ஹர்ஷப் பேரரசின் 

தெற்கு எல்லையாக நருமதை ஆறு ஒப்புக்கொள்ளப் 
பட்டது . 


ஹர்ஷர் ஆட்சியின்போது யுவான் சுவாங் என்னும் சீன பௌத்த 
பயணித் துறவி இந்நாட்டிற்கு வந்தார் . அவர் தாம் பார்த்தவற்றையும் 
கேட்டவற்றையும் தம் குறிப்புகளில் எழுதியுள்ளார் . அவை ஹர்ஷர் காலத் 
தைப்பற்றிய இந்தியாவின் நிலைமையை அறிய நமக்கு உதவுகின்றன . 


ஹர்ஷா மக்கள் 

நலனில் 

கண்ணுங்கருத்துமாக இருந்தார் . 
மக்களின் குறைகளைத் தாமே நேரில் கண்டு , கேட்டு , அறிந்து 

அறிந்து அவற்றைப் 
போக்கினார் . அவர் காலத்தில் வரிகள் 

குறைவாக விதிக்கப்பட்டன . 
ஆனால் , 

குற்றவாளிகள் கடுமையாகத் தண்டிக்கப்பட்டனர் . பயணிகளின் 
வசதிக்காக நெடுஞ்சாலைகளும் அவற்றின் ஓரங்களில் 

சத்திரங்களும் 
அமைக்கப்பட்டன . கன்னோசி செல்வச் செழிப்பு மிக்க நகராக விளங்கியது . 


அவர் 


ஹர்ஷர் சிறக்கக் கற்றவர் . அவர் வடமொழியில் நாகானந்தம் , 
இரத்தினாவளி , பிரியதர்சிகா என்னும் நூல்களை இயற்றினார் . அவருடைய 
அவையைப் பாணர் என்ற புலவர் அலங்கரித்தார் . அவர் ஹர்ஷ சரிதம் , 
காதம்பரி என்ற சிறந்த வடமொழி நூல்களைப் படைத்தார் . 
காலத்தில் நாளந்தா பல்கலைக்கழகம் சிறப்புற்று விளங்கிய இக் கழகம் 
குப்த மன்னர்களால் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது . ஹர்ஷர் காலத்தில் 
ஆசியாவின் பல நாடுகளிலிருந்தும் மாணாக்கர்கள் இங்கு வந்து கல்வி கற்றுச் 
சென்றனர் . 


ஹர்ஷரும் அசோகரைப்போல 

புத்த சமயத்தைத் தழுவினார் . 
ஆனால் , பிற மதப் பகையின்றி சமயப் பொறுமையுடையவராகத் திகழ்ந்தார் . 
அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிரயாகையில் பெருவிழா ஒன்றைக் 
கொண்டாடினார் . இவ்விழாவில் எல்லாச் சமயத்தினரும் 

கலந்து 
கொண்டனர் . அப்போது மன்னர் ஏழை எளியோர்க்கும் எல்லாச் சமயத் 
தலைவர்களுக்கும் தமது செல்வம் 
செல்வம் முழுவதையும் தானமாக 

வாரி 
வழங்கினார் . 


வாரி 


தமக்கென வாழாது மக்கட்கென வாழ்ந்த 

வாழ்ந்த இச் சிறந்த அரசர் 
42 ஆண்டுகள் சிறப்படன் தம் நாட்டை ஆட்சி செய்தார் . 


// 


1 


பயிற்சி 
1. பின் வரும் வாக்கியங்களில் கோடிட்ட இடங்களைத் தகுந்த விடை களால் நிரப்புக 


( 1 ) 
( 2 ) 
( 3 ) 
( 4 ) 


ஹர்ஷர் இயற்றிய நூல்கள் 
ஹர்ஷர் அவையை அலங்கரித்த புலவர் 
ஹர்ஷரைத் தோற்கடித்த தென்னிந்திய மன்னர் 
ஹர்ஷர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீனப் பயணி 


31. பின்வரும் வினாக்களுக்கு 5 முதல் 10 வரி வரையில் விடை தருக 

ஹர்ஷர் எவ்வாறு கன்னோசி மன்னரானார் ? 
( 3 ) ஹர்ஷரின் தக்காணப் படையெடுப்பு ஏன் வெற்றிபெறவில்லை ? 
( 3 ) ஹர்ஷர் சிறந்த கல்விமான் என்பதை இரண்டு உதாரணங்களுடன் விளக்குக . 


12 


நாசியம் பல்லவர் 
சுமார் 1,300 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாட்டில் பல்லவர்கள் 
சிறப்பாக ஆட்சி புரிந்துவந்தனர் . இவர்களுடைய நாடு கிருஷ்ணா ஆறு முதல் 
காவிரி 

ஆறு வரை பரவியிருந்தது . பல்லவ நாட்டின் தலைநகரம் . காஞ்சிபுரம் 
ஆகும் . 


பல்லவ அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற ஒரு சிறந்த அரசர் 
நரசிம்ம பல்லவர் ஆவார் . இவர் மகேந்திரவர்ம பல்லவரின் புதல்வர் மகேந்திரருக் 
குப் பின் அரியணை ஏறினார் . சிறுவயதிலேயே 
பல மல்லர்களை வென்றதால் இவருக்கு மாமல்லர் 
என்ற சிறப்புப் பெயர் ஏற்பட்டது . 


நரசிம்மவர்ம பல்லவர் ஒரு சிறந்த வீரர் , 
பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் 

நீண்ட 
காலமாகப் பகையிருந்தது 

தமது தந்தையாரைப் 
போரில் தோற்கடித்த இரண்டாம் புலிகேசி என்ற 
சாளுக்கிய மன்னரை , நரசிம்மபல்லவர் தோற் 
கடித்தார் . போரில் சாளுக்கிய மன்னர் இறந்தார் . 
அவருடைய தலைநகரமாகிய வாதாபி அழிக்கப் 
பட்டது . எனவே , நரசிம்ம பல்லவருக்கு வாதாபி 
கொண்டான் என்ற புகழ்ப் பெயர் ஏற்பட்டது . 


நரசிம்ம 


மீது 


பல்லவர் சேர , பாண்டிய 
மன்னர்களையும் போரில் வென்றார் . அவரிடம் 
பலம்மிக்க கப்பற்படை . இருந்தது . அதனைக் 
கொண்டு இலங்கையின் 

படையெடுத்து படம் 8 நரசிம்ம பல்லவர் 
அரியணை இழந்த தமது நண்பரான இலங்கை மன்னர் மானவர்மரை மீண்டும் 
இலங்கை அரசராக்கினார் . 

நரசிம்மவர்மர் மாமல்லபுரம் என்ற கடற்கரைப் பட்டினத்தைச் 
சிறப்பான ஒரு கலைநகரமாகச் செய்தார் . அங்கே அவர் பாறைகளைக் 
குடைந்தும் செதுக்கியும் , பல அழகிய கோவில்களையும் மண்டபங்களையும் 
கட்டுவித்தார் . மாமல்லபுரத்துச் சிற்பங்கள் உலகப் புகழ் வாய்ந்தவை . 
அவற்றுள் பஞ்சபாண்டவர் இரதங்கள் . பகீரதன் தவம் என்பவை மிக அழகாக 
அமைந்துள்ளன . இவற்றைக் காண வெளிநாட்டவரும் வருகின்றனர் . 

நரசிம்மவர்ம பல்லவர் காலத்தில் நாடு செழிப்புற்று விளங்கியது . 
விவசாயம் , வாணிகம் , கல்வி , கலை , கைத்தொழில்கள் முதலியன 

மேம் 
பாட்டுடன் விளங்கின . காஞ்சியில் கல்வி நிலையங்கள் புகழ் பெற்று 
விளங்கின . காஞ்சியிலும் பல ஆலயங்கள் கட்டப்பட்டன . பல அரிய நூல்கள் 


இவர் காலத்தில் எழுதப்பெற்றன . பாரவி , தண்டி போன்ற கல்விமான்கள் 
இவர் காலத்தில் இருந்தனர் . 

நரசிம்மவர்மர் காலத்தில் யுவான்சுவாங் என்னும் சீனப்பயணி 
காஞ்சிக்கு வருகை தந்தார் . அவர் எழுதிய சியூகி என்னும் நூலின் குறிப்பு 
களிலிருந்து நாம் காஞ்சியின் பெருமையைப்பற்றி அறியலாம் . 

பயிற்சி 


1. பின்வரும் வினாக்களுக்கு ஒரு சொல் அல்லது சொற்றொடரில் விடை தருக 


( 1 ) பல்லவர்களின் தலைநகரம் யாது ? 
( 2 ) 

பல்லவர்களின் புகழ்பெற்ற துறைமுகம் யாது ? 
( 3 ) நரசிம்ம பல்லவரால் வாதாபி போரில் தோற்கடிக்கப்பட்ட மன்னர் யார் ? 

அவர் எவ்வம்சத்தைச் சேர்ந்தவர் ? 
( 4 ) நரசிம்மவர்மர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன யாத்திரிகர் யார் ? 
11. பின்வரும் வினாக்களுக்கு 5 வரி முதல் 10 வரிகளுக்குள் விடை தருக 


( 1 ) மாமல்லபுரத்தைப்பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுதுக . 
( 2 ) சிறந்த பல்லவ மன்னர்களுள் ஒருவராக நரசிம்ம பல்லவர் ஏன் கருதப்படுகிறார் 


14 


ஆட்சி 


7. இராஜராஜ சோழர் 
பல்லவர்களுக்குப் பின் தென்னிந்தியாவில் 

புகழுடன் 
புரிந்தவர்கள் பேரரசு சோழர்கள் ஆவர் . இவர்களைப் பிற்காலச் சோழர்கள் 
எனவும் வழங்குவர் . இவர்கள் முதலில் தஞ்சையிலி 
ருந்தும் பிறகு கங்கைகொண்ட சோழபுரத்திலிருந்தும் 
அரசாண்டனர் . 


பேரரசு சோழர் ஆட்சியை நிறுவியவர் 
விஜயாலயர் என்பவர் . இவர்களில் புகழ்மிக்கவர்கள் 
இராஜராஜ சோழரும் அவர் மைந்தர் இராஜேந்திர 
சோழரும் ஆவர் . 


இளம் வயதில் இராஜராஜர் தம் பெற் 
றோர்களை இழந்தார் . தமக்கை குந்தவைப்பிராட்டி 
யின் அன்பிலும் ஆதரவிலும் வளர்ந்தார் . 


இராஜராஜர் மிகச் சிறந்த வெற்றி 
வீரராக விளங்கினார் . இலங்கை மீது படையெடுத்து 
அதன் பகுதியை வென்றார் . மேலும் அநேக 
நாடுகளை வென்றார் . இராஜராஜரின் பேரரசு 
வடக்கே துங்கபத்திரை நதியிலிருந்து தெற்கே 
இலங்கை வரையிலும் பரவியிருந்தது . 


ராஜராஜர் காலத்தில் விவசாயம் , 
வாணிகம் , கைத்தொழில் முதலியவை ஏற்றம் 
பெற்றன . இராஜராஜர் கல்வியை வளர்த்தார் . 
சிற்ப , ஓவியக் கலைகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் 
அளித்தார் . 


. 


இராஜராஜர் சிவபெருமர்னிடத்தில் 
பேரன்பு கொண்டவர் . தஞ்சாவூரிலுள்ள பிரகதீசுவரர் 
ஆலயம் என்னும் பெரிய கோயிலைக் கட்டினார் . 
சோழர்காலக் கட்டடக் கலை , சிற்பக்கலை இவற்றின் 
பெருமைக்கு இக்கோயில் ஒரு சிறந்த சான்றாகும் . 
இக் கோயிலுக்கு அவர் ஏராளமான செல்வத்தை 
அளித்தார் . தேவாரப் பாடல்களைத் தொகுப்பதற்கு 

படம் 7. இராஜராஜ சோழர் 
ஏற்பாடு செய்தார் . அவற்றைப் பாடுதற்கு ஓதுவார்களை நியமித்தார் . அவர் 
| சைவ சமயத்திற்குச் செய்திருக்கும் பணி மகத்தானது . இராஜராஜர் சைவ 
| மதத்தை ஆதரித்தபோதிலும் பிற மதப் பகை காட்டவில்லை . அவற்றையும் 


15 


ஆதரித்தார் . இவருக்கு மும்முடிச் சோழர் , சிவபாத சேகரர் என்ற விருதுப் 
பெயர்களும் உண்டு . 

பயிற்சி 
1. பின்வரும் வினாக்களுக்கு ஒரு சொல் அல்லது சொற்றொடரில் விடை தருக 

( 1 ) பேரரசு சோழர்களின் ஆட்ட்சியை நிறுவியவர் யார் ? 

( 21) இராஜராஜரின் விருதுப் பெயர்கள் யாவை ? 
11. ) பின்வரும் வினாக்களுக்கு 5 முதல் 10 வரி வரை விடை தருக 

( 1 ) பிரகதீசுவரர் ஆலயத்தைப்பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக . 
( 2 ) ஏன் இராஜராஜ சோழர் தலைசிறந்த தென்னிந்திய மன்னராகக் 

கருதப்படுகிறார் ? 


16 


ANANAnnnaaRAN 


8. கோரி முகமது 


1 


குழந்தைகளே , இந்தப் பாடத்தில் முஸ்லிம் நாடான ஆப்கனிஸ்தா 
னத்தில் இருந்த கோர் என்னும் ஒரு சிறிய மலை அரசின் தலைவர் முகம்மது 
கோரி எவ்வாறு இந்தியாவில் தம் ஆதிக்கத்தை ஏற்படுத்தினார் என்பதைக் 
காண்போம் . 


* 


சுமார் 960 ஆண்டுகளுக்கு முன் ஆப்கனிஸ்தானத்தில் உள்ள 
கஜினியை ஆண்ட முகம்மது கஜினி இந்தியாவின் மீது பல 

இந்தியாவின் மீது பல தடவைகள் 
படையெடுத்து , நாட்டின் செல்வத்தை கஜனிக்கு எடுத்துச் சென்றார் , 
அவரது மரணத்திற்குப் பின்னர் 
அரசு சிறப்பு எய்தியது . அதன் மன்னரான 
கோரி முகம்மது இந்தியாவில் ஒரு முஸ்லிம் 
இராஜ்யத்தை அமைக்க விரும்பினார் . இவர் 
துருக்கிய இனத்தைச் சேர்ந்தவர் .. 

முகம்மது கோரி மிகச் சிறந்த 
வீரர் . அவர் முதலில் இந்தியாவின் மீது 
படையெடுத்துச் சில பகுதிகளை வென்றார் . 
பின்பு இந்தியாவின் 

உட்பிரதேசத்தில் 
படையெடுத்தார்.அப்போது டில்லி , ஆஜ்மீர் 
ஆகியவற்றைப் பிரிதிவிராஜர் என்ற இராஜ 
புத்திர . அரசர் ஆண்டுவந்தார் . கன்னோசி 
ராஜ்யத்தை ஜெயச்சந்திரர் என்ற 

இராஜ 
புத்ர அரசர் ஆண்டுவந்தார் . ஜெயச்சந்திர 
ரின் மகள் சம்யுக்தையை பிரிதிவிராஜர் 
அவரது விருப்பத்திற்கு மாறாக மணந்து 

படம் 8. கோரி முகமது 
கொண்டதனால் இவ்விரு இராஜபுத்ர மன்ன 
ரிடையேயும் பகைமை வளர்ந்திருந்தது . முகம்மது கோரி டில்லியைக் கைப்பற்றும் 
நோக்கத்தோடு படையெடுத்தபோது பிரிதிவிராஜர் அவரை எதிர்த்தார் . 
ஆனால் அவரது உதவிக்கு ஜெயச்சந்திரர் வரவில்லை .. எனவே , தரெய்ன் 
என்ற சமவெளியில் நடந்த சண்டையில் 

சண்டையில் முதலில் முகம்மது தோற்றாலும் 
தளராமல் மீண்டும் படையெடுத்து இரண்டாம் முறை நடந்த சண்டையில் 
பிரிதிவியை அவர் தோற்கடித்து வெற்றிபெற்றார் . டில்லியும் ஆஜ்மீரும் 
அவரது ஆதிக்கத்தின் கீழ் வந்தன . அதன் பின்னர் கோரி முகம்மது 
ஜெயச்சந்திரரையும் 

அவரது 

கன்னோசி இராஜ்யத்தையும் 
கைப்பற்றினார் . அடுத்து பீகாரும் வங்காளமும் கோரியின் படைகளுக்குப் 
பணிந்தன. 


வென்று 


I 


17 


1 


வென்ற 


வெற்றி வீரரான முகம்மது கோரி கோர் நாட்டிற்குச் செல்லும் 
போது வழியில் கொல்லப்பட்டார் . இந்தியாவிலிருந்து அவர் 
இந்தியப் பகுதிகளை ஆட்சி செய்ய டில்லியில் அவருடைய சிறந்த படைத் 
தலைவரான குத்புதீன் ஓர் 

அரசை அமைத்தார் . இதுவே டில்லியில் 
தோன்றிய முதல் முஸ்லீம் அரசாகும் . முகம்மது கோரி 

முகம்மது கோரி ஒரு நிலையான 
முஸ்லிம் அரசு ஏற்படுவதற்குக் காரணமாக இருந்தபடியால் அவர் இந்திய 
வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பெறுகிறார் .. 

பயிற்சி 


1 . 


பின்வரும் வாக்கியங்களிலுள்ள கோடிட்ட இடங்களைத் தகுந்த விடைகளால் நிரப்புக 


. 


( 1 ) கோரி முகம்மதுவை எதிர்த்த முதல் இராசபுத்திர அரசர் 
( 2 ) கோரி முகம்மதுவுக்கும் பிரிதிவிராஜருக்கும் 

என்ற இடத்தில் போர் 
நடந்தது . 
11 , பின்வரும் வினாக்களுக்கு 5 வரி முதல் 10 வரிகள் வரை விடைகள் தருக 

கோரி முகம்மது இந்தியாவில் பெற்ற வெற்றிகள் யாவை ? 
( 2 ) கோரி முகம்மது இந்திய வரலாற்றில் முக்கிய இடம் பெறுவதற்குக் 

பெறுவதற்குக் காரணம் 
யாது ? 


18 


9. கிருஷ்ணதேவராயர் 


| 


முகமது கோரியின் படையெடுப்பால் டில்லியில் 

தோன்றிய 
முஸ்லிம் அரசு நாளடைவில் விரிவடைந்தது . அது தென்னிந்தியாவிலும் பரவத் 
தொடங்கியது . எனவே , தென்னிந்தியா 
வில் முஸ்லிம் ஆட்சி பரவாமல் தடுக்க 
வும் இந்து சமயத்தைப் பாதுகாக்கவும் 
விஜயநகர அரசு சுமார் 650 ஆண்டு 
களுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்டது . 
அரசின் தலைநகரான விஜயநகரத்தை 
ஹரிஹரர் , புக்கர் என்னும் இரு சகோ 
தரர்கள் துங்கபத்திரை ஆற்றின் தென் 
கரையில் தோற்றுவித்தனர் . 


. 


விஜய 


விஜயநகர அரசை ஆண்ட 
மன்னர்களுள் புகழ்மிக்கவர் கிருஷ்ண 
தேவராயர் ஆவார் . இவர் 
நகரத்திற்கு வடக்கில் இருந்த பீஜப்பூர் 
சுல்தானைப் போரில் தோற்கடித்தார் . 
அவரிடமிருந்து துங்கபத்திரை ஆற்றுக் 
கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே 
யுள்ள நிலப் பகுதியாகிய ரெய்ச்சூர் 
ஆற்றிடைப் பகுதியைக் கைப்பற்றி 
னார் . தென்னிந்தியா முழுவதும் அவர் 
ஆட்சியின்கீழ் வந்தது . 


திம்மரசு என்னும் அப்பாஜி 
என்பவர் கிருஷ்ண தேவராயரின் 

படம் 9. கிருஷ்ணதேவராயர் 
அமைச்சராகப் பணிபுரிந்தார் . அவர் சிறந்த அறிஞர் . அவரது உதவியால் 
கிருஷ்ணதேவராயர் நேர்மையாகவும் நீதி தவறாமலும் அரசாண்டார் . 


பல 


கிருஷ்ணதேவராயர் விஜயநகர நாட்டின் செல்வ 

வளத்தைப் 
பெருக்கினார் . குளங்கள் , ஏரிகள் , கால்வாய்கள் முதலியவற்றை வெட்டு 
வித்தார் . இராமசுவாமி கோவில் , விட்டல் சாமி கோவில் போன்ற 
ஆலயங்கள் எழுப்பினார் . 

இவ்வாறு தெய்வத் திருப்பணியிலும் அவர் 
சிறந்து விளங்கினார் . விஜயநகர த்தை அழகுமிக்க நகரமாக்கினார் . 

அங்கு 
வானளாவும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் காட்சியளித்தன . 
கிருஷணதேவராயர் போர்ச்சுகீசியர்களைத் தம் இராச்சியத்தில் வியாபாரம் 


19 


செய்ய அனுமதித்தார் . அதனால் நாட்டின் வியாபாரம் வளர்ச்சியடைந்தது : 
செல்வமும் மிகுந்தது . 

தெய்வபக்தி மிகுந்த கிருஷ்ணதேவராயர் மிகச் சிறந்த கல்விமான் . 
அவர் தெலுங்கு , சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளிலும் வல்லவர் . 
அம் மொழிகளில் சிறந்த சில நூல்களையும் எழுதினார் . அவரது அவையில் 
அஷ்டதிக்கஜங்கள் என்று புகழ்பெற்ற எட்டு பேரறிஞர்கள் இருந்தனர் . 
அவர்களுள் 

அல்லசானி பெத்தண்ணாவும் திம்மண்ணாவும் முக்கிய 
மானவர்கள் . 

சீரோடும் சிறப்போடும் ஆண்ட கிருஷ்ணதேவராயருக்குப் பின் 
விஜயநகர சாம்ராஜ்யம் சரிந்தது . அவருக்குப் பின்வந்த அரசர்கள் 
திறமையற்றவர்களாக இருந்தனர் . தலைக்கோட்டை என்ற இடத்தில் 
நடந்த போரில் தக்காணத்திலிருந்த சுல்தான்கள் விஜயநகர மன்னரைத் 
தோற்கடித்து அந்நகரையும் அழித்தனர் . 

லிஜயநகர அரசின் அழிந்த 
சின்னங்களை ஹம்பி என்னும் இடத்தில் 

நாம் 

இன்றும் காணலாம் . 
மறக்கப்பட்ட பேரரசின் பெருமைக்கு அவை இன்றும் சான்று பகர்கின்றன .. 

பயிற்சி 


1 . 


கீழ்க்கண்டவற்றிற்கு ஒரு சொல் அல்லது சொற்றொடரில் விடை தருக 


விஜயநகரத்தைத் தோற்றுவித்தவர்கள் யாவர் ? 
( 2 ) 

விஜயநகரப் பேரரசு எப்பொழுது , யாரால் அழிவுற்றது ? 
( 3 ) கிருஷ்ணதேவராயர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றிய முக்கிய 

இடம் யாது ? 
( 4 ) விஜயநகரப் பேரரசின் அழிவுச் சின்னங்கள் எங்கு காணப்படுகின்றன ? 
11. பின்வரும் வினாக்கள் ஒவ்வொன்றிற்கும் 5 முதல் 10 வரிகளில் விடை தருக 

( 1 ) விஜயநகரம் ஏன் தோற்றுவிக்கப்பெற்றது ? 
( 2 ) கிருஷ்ணதேவராயர் சிறந்த கல்விமான் என்பதற்கு உதாரணங்கள் கொடுக்கவும் . 
( 3 ) கிருஷ்ணதேவராவரின் ஜட்சிமுறைமைப்பற்றி எழுதுக . 


20 


10. பாபர் 
கோரி முகம்மது டில்லியில் நிறுவிய முஸ்லிம் அரசு துருக்கி ஆப் 
கானிய அரசு . அந்த அரசு டில்லியில் 300 ஆண்டுகள் ஆட்சி செய்து வீழ்ச்சி 
அடைந்தது . இவ்வாட்சிக் காலத்தை 
வரலாற்றில் டில்லி சுல்தான்களின் ஆட்சி 
என்கிறோம் . அதன் பின்னர் மொகலா 

இந்தியாவை 250 ஆண்டுகள் 
ஆண்டனர் . 


யர்கள் 


முதன் 


இந்தப் பாடத்தில் இந்தியா 
வில் மொகலாயப் பேரரசைத் தோற்று 
வித்த ஒரு 

சிறந்த வீரரைப் பற்றிப் 
படிப்போம் . அவர்தான் பாபர் . அவர் 
முதலில் 

ஆப்கனிஸ்தானத்தில் 
காபூலைத் தலைநகரமாகக் 

கொண்டு 
ஆண்டுவந்தார் . அப்போது டில்லியில் 
லோடி வம்சத்து சுல்தான்களின் ஆட்சி 
நடைபெற்று வந்தது . இவ்வம்சத்தின் 
கடைசி அரசர் இப்ரஹீம் லோடி ஆவார் . 
அவர் பிரபுக்களை மதிக்கவில்லை . 
எனவே , பலர் அவருக்குப் பகைவராயினர் . 
அவர்கள் பாபரை இந்தியாவின் மீது 
படையெடுத்து வருமாறு வேண்டினர் . 


வீரமிக்க பாபர் அவர்களின் 
வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார் . 

படம் 10. பாபர் 
டில்லியை நோக்கி ஒரு படையுடன் வந்தார் . இப்ரஹீம் லோடியையும் 
அவரது படையையும் பானிபட் என்ற இடத்தில் தோற்கடித்தார் . இது 
வரலாற்றில் முதலாம் பானிபட் போர் என்று அழைக்கப்படுகிறது . இப்போரில் 
தான் முதன்முறையாக இந்தியாவில் பீரங்கிப்படை உபயோகப்படுத்தப்பட்டது . 
அந்தப் பீரங்கிப் படையும் பாபரிடம்தான் இருந்தது . இவ்வாறு பாபரால் 
இந்தியாவில் முதன்முதல் மொகலாய ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது . 

டில்லியைக் கைப்பற்றிய பாபரை இராஜபுத்திரர்கள் ராணா சங்கா 
என்ற மாபெரும் வீரர் தலைமையில் எதிர்த்தனர் .. பாபர் 

பாபர் அவர்களையும் 
தோற்கடித்தார் . பின்னர் மாளவம் , பீகார் , வங்காளம் ஆகிய இராஜ்யங்களை 
ஆண்ட ஆப்கானிய மன்னர்களையும் வென்றார் . இவ்வாறு வட இந்தியாவில் 
பெரும் பகுதி பாபரின் ஆட்சியின்கீழ் வந்தது . 


21 


பாபா என்னும் சொல்லுக்கு சிங்கம் என்பது பொருள் . தம் 
பெயருக்கு ஏற்ப அவர் அஞ்சா நெஞ்சினராய் விளங்கினார் . நல்ல உடல் 
வலிமையும் விடாமுயற்சியும் உடையவராகத் திகழ்ந்தார் . அன்பு , இரக்கம் ,. 
சகிப்புத்தன்மை முதலிய நற்குணங்களும் அவரிடத்திலிருந்தன . அவர் நிறைந்த 
கல்வியறிவு உடையவர் . அவர் தம் சுய சரிதையைத் துருக்கி மொழியில் 
தாமே எழுதியுள்ளார் . 

பாபர் நான்கு ஆண்டுகள் தான் ஆட்சி புரிந்தார் . அவரது மரணம் 
ஒரு தியாக பக்திக் காவியமாகும் . ஒருமுறை அவருடைய அருமை ம்கன் 
ஹுமாயூன் நோய்வாய்ப்பட்டார் . மருத்துவர்கள் கைவிட்டுவிட்டனர் . பாபர் 
இறைவனிடம் தம் உயிரை எடுத்துக்கொண்டு தம் ஒரே மகன் உயிரைக் 
காப்பாற்றும்படி வேண்டிக்கொண்டார் . ஹுமாயூன் பிழைத்தார் . பாபர் 
பிணிவாய்ப்பட்டு இறந்தார் . 

இந்நிகழ்ச்சி நமக்கு பாரதியாரின் பக்தியினாலே இப்பாரினில் 
எய்திடும் மேன்மைகள் கோடி என்ற பாடலின் உண்மையை நினைவுறுத்து 
கின்றது அல்லவா ? 


பயிற்சி 
1 , பின்வரும் வினாக்களுக்கு ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடரில் விடை அளிக்கவும் 

( 1 ) இந்தியாவில் முதன்முதலில் முகலாய அரசைத் தோற்றுவித்தவர் யார் ? 
( 2 ) பாபரைப் பானிபட் போரில் சந்தித்த இந்திய அரசர் யார் ? அவர் எவ்வமிசத்தைச் 

சேர்ந்தவர் ? 
( 3 ) பாபர் என்ற சொல்லின் பொருள் என்ன ? 
I. பின்வரும் வினாக்களுக்கு 5 வரிமுதல் 10 வரி வரையில் விடையளிக்கவும் 

பாபர் ஏன் இந்தியாவின் மீது படையெடுத்தார் ? 
பாபரின் வெற்றிகள் யாவை ? 


- 


| 


8i 


11. மகா அக்பர் 
குழந்தைகளே , சென்ற பாடத்தில் இந்தியாவில் முகலாய அரசைத் 
தோற்றுவித்த பாபரைப்பற்றிப் படித்தோமல்லவா ? இந்தப் பாடத்தில் அதனை 
விரிவாக்கி , நிலை பெறச் செய்த அவரது பேரர் மகா அக்பரைப் பற்றிப் 
படிப்போம் . 


அக்பரின் தந்தை ஹுமாயூன் . 
அவர் நாடிழந்து பாலைவனத்தில் திரிந்த 
போது , அமரக்கோட்டை என்னும் இடத் 
தில் அக்பர் பிறந்தார் . ஹுமாயூன் தமது 
இராஜ்யத்தை மீண்டும் பெற்றார் . அவர் 
இறந்தபோது அக்பர் 13 வயதுச் சிறுவர் . 
பைராம்கான் என்பவர் அவருக்குப் பதிலாக 
ஆட்சியைக் கவனித்தார் . 


E 


- 


தாம் 


படை 


டில்லியில் ஆண்ட ஆப்கானிய 
மன்னருக்கு ஹெமு என்னும் இந்து 
அமைச்சர் ஒருவர் இருந்தார் . அவர் தாமே 

மன்னர் என்று கூறிக்கொண்டார் . 
அதனால் டில்லியின்மீது அக்பர் 
யெடுத்தார் . அக்பரின் படைகளுக்கும் . 
ஹெமுவின் படைகளுக்கும் இடையே பானி 
பட் என்ற இடத்தில் போர் நடந்தது . படம் 11 , மகா அக்பர் 
இது இரண்டாம் பானிபட் போர் என்று வரலாற்றில் அழைக்கப்படுகிறது . இதில் 
அக்பர் வெற்றியடைந்தார் . இதன் மூலம் முகலாய அரசு டில்லியில் நிலை 
பெற்றது . விரைவில் ஆக்ராவும் அக்பர் வசமாயிற்று . 

அக்பரும் தம் பாட்டனாரைப்போலப் பேராற்றலும் போராற்றலும் 
உடையவர் , படிப்படியாகப் பல போர்களை நிகழ்த்தி , இந்தியாவின் 
பகுதிகளை அவர் கைப்பற்றினார் . அவர் செய்த போர்களில் அவர் மேவார் 
நாட்டைக் கைப்பற்றச் செய்த போர் முக்கியமானதாகும் . அதன் தலைநகரான 
சித்தூரைத் தாக்கி அதை அக்பர் கைப்பற்றினார் . அதன் இராஜபுத்ர மன்னர் 
தப்பிச்சென்று உதயபுரியில் மீண்டும் தம் அதிகாரத்தை நிறுவினார் . இவர்தாம் 
இராணா பிரதாப்சிங் எனப்படுபவர் . இவர் உதயபுரியிலிருந்து அக்பருக்கு மேலும் 
அடிக்கடி தொந்தரவு கொடுத்துக்கொண்டே வந்தார் . இறுதியில் ஹல்டிகாட் 
என்ற இடத்தில் அக்பரின் படைத்தலைவரான இராஜா மான் சிங் 

அவரை 
வென்றார் . ஆயினும் பிரதாப்சிங் அக்பருக்கு அடிபணியாமல் அரவல்லி மலைப் 
பகுதிகளில் வாழ்ந்துவந்தார் . 


23 


அக்பர் வட இந்தியாவிலுள்ள எல்லாப் பகுதிகளையும் வென்றார் . 
இந்தியாவின் வட மேற்கேயுள்ள காபூல் , காந்தகார் ஆகிய கேந்திர இடங்களையும் 
தம் பேரரசுடன் அவர் சேர்த்துக்கொண்டார் . 


அக்பர் பின்னர் தக்காணத்தின் மீது தம் போர்ப்பார்வையைச் 
செலுத்தினார் . அகமது நகர் அரசை முகலாயப் படைகள் தாக்கின. அதன் அரசி 
சாந்த் dd தன்னாட்டைக் காக்க வீரத்துடன் போர் புரிந்தார் . 

தாய் 
நாட்டைக் காக்கப் பெண்கள் தயங்கக் கூடாது என்பதற்கு அவர் ஓர் எடுத்துக் 
காட்டு . இருப்பினும் , இராஜதந்திரத்தால் அக்பரால் அகமது நகர் அரசு 
வெல்லப்பட்டது . பின்னர் காண்டேஷும் பீராரும் வெல்லப்பட்டன . இவ்வாறு 
வட இந்தியா , காபூல் , காண்டகார் , தக்காணத்தின் சில பகுதிகள் அடங்கிய 
ஒரு பேரரசு அக்பரால் அமைக்கப்பட்டது . இப்பேரரசை அக்பர் நிர்வாகத்தின் 
பொருட்டு 15 சுபாக்களாகப் பிரித்தார் . ஆட்சி சிறப்புடன் நடைபெற்றது . 


அக்பர் வெறும் போர்வீரர் மட்டும் அல்லர் . அவர் ஒரு சிறந்த 
தேசிய அரசர் : இந்நாட்டு எல்லா மக்களின் உதவியும் மதிப்பும் நட்பும் 
தமக்குத் தேவை என்பதை அவர் உணர்ந்தார் . இந்துக்களுக்குத் தம்மரசில் 
அவர் உயர்ந்த பதவிகளைக் கொடுத்தார் . மான்சிங் , தோடர்மால் முதலியவர் 
கள் அவருடைய புகழ் பெற்ற நண்பர்கள் , உதவியாளர்கள் , தளபதிகள் . 
அக்பர் இராசபுத்திரப் பெண்களைத் தாமும் மணந்து கொண்டார் ; தம் 
புதல்வர்களுக்கும் மணம் செய்வித்தார் . இந்துக்களின்மீது போடப்பட்டிருந்த 
ஜஸியா என்ற வரியை அவர் நீக்கினார் . இவ்வாறு இந்துக்களின் அன்பையும் 
இராச விசுவாசத்தையும் பெற்றார் . 


1 


( 


அக்பர் அனைத்து மக்களும் தழுவும்படியான ஒரு புதிய மதத்தை 
உண்டாக்கினார் . அதன் பெயர் தீன் இலாஹீ என்பதாம் . எல்லாச் சமயங் 
களின் நல்ல கொள்கைகளையும் திரட்டி , அக்பர் இப்புதிய சமயத்தை 
ஆரம்பித்தார் . ஆனால் இம்மதம் அவருக்குப் பின் ஆதரவு இல்லாமல் 
விரைவில் மறைந்தது . 
அக்பரி 

கட்டடக் கலையிலும் கவனம் செலுத்தினார் அவர் 
நிர்மாணித்த பதேபூர் சிக்ரி ஓர் அழகிய நகரமாகும் . 

அக்பர் அறிஞர்களை ஆதரித்தார் 
அவரது அவையில் அபுல் 
பாசல் என்ற நூலாசிரியரும் , தான் கேன் என்ற இகை மேதையும் 
இருந்தனர் . 

சிறந்த வெற்றி வீரராகவும் நிர்வாகியாகவும் வரலாற்றில் அக்பர் 
ஓர் உன்னத இடம் பெற்றுள்ளார் . முகலாயப் பேரரசைப் பெருமளவில் 
அவர் விரிவுப்படுத்தினார் . அவர் பரந்த மனப்பான்மையுடையவர் : - அவரது 


24 


மதச் சகிப்புத் தன்மை . அந்தக் காலத்தில் உலகத்தில் எந்த நாட்டிலும் 
எந்த அரசருக்கும் இருக்கவில்லை . 

மகாத்மா காந்திஜியின் இந்து - முஸ்லீம் ஐக்கியத்திற்குச் சிறந்த 
வழிகாட்டியாக இருந்தவராகவும் , தேசிய முஸ்லிம்களின் முன்னோடியாகவும் 
வரலாறு மகா அக்பரை மதிக்கிறது ; போற்றுகிறது . 

பயிற்சி 


1. 


பின்வரும் வினாக்களுக்கு ஒரு சொல் அல்லது சொற்றொடரில் விடை அளிக்கவும் 


( 1 ) அக்பர் ஹெமுவை எப்போரில் வென்றார் ? 
( 2 ) அக்பரை எதிர்த்த மேவார் நாட்டு மன்னர் யார் ? 
( 3 ) அக்பரைப் போரில் சந்தித்த வீராங்கனை யார் ? 
( 4 ) அக்பர் ஆரம்பித்த புதிய மதத்தின் பெயர் யாது ? 
( 5 ) அக்பர் அவையை அலங்கரித்த இசை மேதை யார் ? 


II . பின்வரும் வினாக்களுக்கு 5 முதல் 10 வரிகளில் விடைகள் தருக 


( 1 ) அக்பர் உண்டாக்கிய புதிய மதம் எப்படிப்பட்டது ? 
( 2 ) அக்பரை ஏன் ஒரு தேசிய அரசராகக் கருதுகிறோம் ? 


25 


12. ஒளரங்கசீப் 
குழந்தைகளே , சென்ற பாடத்தில் தேசிய மன்னர் அக்பரைப் 
பற்றிப் படித்தீர்கள் . இப்பாடத்தில் முகலாய வம்சத்தின் மற்றொரு மிகச் 
சிறந்த அரசரைப் பற்றிப் படிப்போம் . அவர்தான் ஒளரங்கசீப் . 
ஒளரங்கசீப் முகலாய மன்னர் அக்பரின் பேரரான 

ஷாஜஹானின் 
புதல்வர் . ஆற்றலும் தந்திரமும் மிக்க அவர் தம் சகோதரர்களையெல்லாம் 

டில்லியின் அரசரானார் . 
ஏற்கெனவே தக்காணத்தில் தம் தந்தை 
யின் அரசப் 

பிரதிநிதியாகப் பதவி 
வகித்ததால் அவருக்கு நிர்வாக 

நிர்வாக அனுப 
வமும் இருந்தது , 


வென்று 


Rawth 


ஔரங்கசீபிற்கு ஆலம்கீர் 
( உலகத்தை வென்றவர் ) என்ற பட்டப் 
பெயரும் அவர் தந்தையால் அளிக்கப்பட் 
டது அவர் வீசுவாசமுள்ள உண்மையான 
முஸ்லீம் . இஸ்லாம் சமயம் பாவ ஆர்வம் 
காட்டினார் . இத்தன்மையில் அவர் எல்லாச் 
சமயத்தையும் மதித்த அக்பருக்கு நேர் 
மாறானவர் . எனவே , அவர் பிற சமயத் 
தினரைச் சரியாக நடத்தவில்லை . இந்துக் 
கள் மீது அக்பர் காலத்தில் ரத்து செய்யப் 
பட்ட ஜஸியா என்ற வரியை மீண்டும் 

விதித்தார் . காசி விஸ்வநாதர் ஆலயம் 
படம் 12. ஒளரங்கசீப் 

அழிக்கப்பட்டது . தம் ஆழ்ந்த சமயப் 
பற்றால் ஒளரங்கசீப் பிற சமயத்தினரின் உதவியை இழந்தார் . பகையைச் 
சம்பாதித்துக் கொண்டார் . இதனால் முகலாயப் பேரரசின் அழிவிற்கும் 
உதவினார் எனச் சிலர் கருதுகின்றனர் . 

ஔரங்கசீப் காலத்தில் வீர சிவாஜியின் தலைமையில் மராட்டிய 
அரசு உருவாயிற்று . தமக்குத் தொல்லை கொடுத்த சிவாஜியை அடக்க அவர் 
முயன்றார் . ஆனால் தோல்வி அடைந்தார் . 

ஒளரங்கசீப் தக்காணத்தில் தம் ஆட்சியின்கீழ் இதுவரை வராதிருந்த 
பீஜப்பூர் , கோல்கொண்டா ராஜ்ஜியங்களைத் தாக்கித் தம் வசப்படுத்திக் 
கொண்டார் . இதனால் முகலாயப் பேரரசு தெற்கில் வடபெண்ணை 
வரையில் ரவியது . 


13 


தமது 88 ஆவது வயதில் ஒளரங்கசீப் அகமது நகர் திரும்பும் வழியில் 
இறந்தார் . அவர் மரணம் அடையும்போது கூறிய வார்த்தைகள் போற்றத் 
தக்கன . அவர் சொன்னார் , நான் பெரும் பாவம் செய்து விட்டேன் . எனக்கு 
என்ன சித்ரவதைகள் காத்திருக்கின்றனவோ தெரியாது . உங்கள் அனைவரையும் 
உங்கள் குழந்தைகளையும் ஆண்டவனிடம் ஒப்படைத்து , உங்களிடமிருந்து விடை 
பெறுகிறேன் . ஆண்டவனின் அமைதி உங்களுக்குக் கிட்டட்டும் 

பயிற்சி 


1. பின்வரும் வினாக்களுக்கு ஒரு சொல் அல்லது சொற்றொடரில் பதில் கூறுக 


( 1 ) ஒளரங்கசீபின் தந்தை யார் ? 
( 2 ) ஒளரங்கசீப் இறுதியாக வென்ற தக்காண அரசுகள் யாவை ? 


11. பின்வரும் வினாக்களுக்கு 5 முதல் 10 வரி வரை விடைகள் தருக 

( 1 ) ஔரங்கசீப் இந்துக்களை எவ்வாறு நடத்தினார் ? 
( 2 ) ஒளரங்கசீபின் குண நலன்களைக் கூறுக . 


T 


20 


-- 


13. வீர சிவாஜி 
குழந்தைகளே , இப்பாடத்தில் மகாராட்டிர நாட்டில் தோன்றிப் புகழ் 
பெற்ற ஒரு மாவீரரைப்பற்றிப் படிப்போம் . அவர் யார் தெரியுமா ? அவர் தான் 
வீர சிவாஜி . 

சிவாஜி இந்திய நாட்டின் பெரும் தேசிய வீரர் . பலம் பொருந்திய 
மொகலாய மன்னரான ஔரங்கசீபை எதிர்த்து ஒரு மராட்டிய 

அரசை 
நிறுவியவர் ; இந்திய வரலாற்றில் அழியா இடம் பெற்றவர் . 

சிவாஜியின் தந்தை ஹாஜி பான்ஸ்லே . அவருடைய தாயார் ஜீஜிபாய் . 
அவருடைய அன்பு ஆசான் தாதாஜி கோண்டதேவ் . அவர் தாயும் ஆசிரியரும் , 

அவருக்கு ராமாயண , மகாபாரத வீரர் 
களைப் பற்றிப் பல கதைகளைச் சொன்னார்கள் , 
அதனால் சிவாஜியும் அவர்களைப்போல் ஆற்றல் 
மிக்க சாதனைகளைச் செய்ய வேண்டும் என்று 
விரும்பினார் . அவருடைய சமயகுரு சுவாமி 
இராமதாஸ் ஆவார் . 

அவரிடமிருந்து இந்து 
சமயத்தின் பெருமையை 

சிவாஜி அறிந்து 
கொண்டார் . பவானி 

அவருடைய இஷ்ட 
தெய்வம் . 


- 


Saran 


அக்காலத்தே , இந்தியாவின் பெரும் 
பகுதி மொகலாயப் பேரரசர் 

ஔரங்கசீப் 
ஆட்சியின் கீழ் இருந்தது . அவரது ஆட்சியில் 

இந்துக்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை 
படம் 13. வீர சிவாஜி என்று கருதி சிவாஜி இந்துக்களுக்கென மராம் 
டியப் பிரதேசத்தில் ஓர் அரசை ஏற்படுத்த விரும்பினார் . 

மஹாராட்டிரப் பிரதேசம் குன்றுகள் நிறைந்தது . சிவாஜி தம்மை 
ஒத்த பலரை ஒன்றுதிரட்டி ஒரு படையை உருவாக்கினார் . அவர்களுக்கு நல்ல 
போர்ப்பயிற்சியும் கொடுத்தார் . மறைந்திருந்து திடீரென்று தாக்கும் 
கொரில்லாப் போர் முறையில் அவர்கள் சிறந்து விளங்கினர் . 


என்ற 


இப்படையின் உதவியால் முதலில் சிவாஜி பீஜப்பூர் சுல்தானுக்குச் 
சொந்தமான பல கோட்டைகளைக் கைப்பற்றினார் . இதனால் கோபமடைந்த 
பீஜப்பூர் சுல்தான் அவரை அடக்க அப்ஸல்கான் 

தளபதியை ஒரு 
படையுடன் அனுப்பினார் . சிவாஜியை உயிருடன் பிடித்துவர வேண்டும் " 
என்று அப்ஸல்கானுக்குக் கட்டளையிடப்பட்டது . ஆனால் சிவாஜி அப்ஸல் 
கானைக் கொன்று முகலாயப் படையைத் தோற்கடித்தார் . 


23 


சிவாஜியின் பலம் மேலும் மேலும் அதிகரித்தது . துணிச்சலுடன் 
அவர் முகலாய அரசர்களுக்கே தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தார் . சிவாஜியை 
அடக்க ஔரங்கசீப் ஒரு பெரிய படையை அனுப்பினார் . இப்படையின் தளபதி 
ஷயிஸ்டகான் என்பவர் . சிவாஜி பிடிபடவில்லை . ஷயிஸ்டகான் தோல்லி 
கண்டார் . 


ஒளரங்கசீப் எப்படியாகிலும் சிவாஜியை 

அடக்க 

எண்ணினார் . 
ஆக்ராவிற்கு விருந்தினராக அழைத்தார் . அங்கு சென்ற சிவாஜிக்குச் 

சிறை 
விருந்துதான் கிடைத்தது . ஆனால் சிவாஜி மனம் தளரவில்லை . 

மிகவும் 
தந்திரசாலியான அவர் , சிறையிலிருந்து ஒரு பழக்கூடையில் உட்கார்ந்து 
கொண்டு தப்பிவிட்டார் . 


தந்நாடு திரும்பிய அவர் ரெய்கார் கோட்டையில் தம்மை மராட்டிய 
மன்னரென முடிசூட்டிக்கொண்டார் . 

வீரமிக்க சிவாஜி நாட்டு நிர்வாகத்திலும் திறமை பெற்றிருந்தார் . 
அஷ்டப் பிரதான் என்னும் தன் அமைச்சரவையின் உதவியால் மராட்டிய 
நாட்டைச் சிறப்புடன் எல்லோரும் போற்றும்படி ஆண்டார் . 

இந்து மதத்தின் காவலராகவும் , மராட்டிய தேசத்தின் சிற்பியாகவும் 
வலிமை மிக்க அரசின் நிறுவனராகவும் புகழ்பெற்ற சிவாஜி , தம் 

53 ஆவது 
வயதில் அமரரானார் . 

பயிற்சிகள் 


1. பின் வரும் வினாக்களுக்கு ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடரில் விடை கொடுக்கவும் 


( 1 ) சிவாஜியின் தாயார் யார் ? 
( 2 ) சிவாஜியின் சமயகுரு யார் ? 
( 3 ) பீஜப்பூர் சுல்தான் சிவாஜியைப் பிடித்து வர அனுப்பிய தளபதி யார் ? 
( 4 ) ஒளரங்கசீபால் சிவாஜியை அடக்க அனுப்பப்பட்ட தளபதி யார் ? 
( 5 ) சிவாஜி எங்கு முடிசூட்டிக்கொண்டார் ? 


1 . 


பின்வரும் வினாக்களுக்கு வரி முதல் 10 வரிகளுக்குள் விடை தருக 


( 1 ) சிவாஜிக்கு எவ்வாறு வீர உணர்ச்சி ஏற்பட்டது ? 
( 3 ) சிவாஜியை அடக்க பீஜப்பூர் சுல்தான் செய்த முயற்சியை விவரி , 
( 8 ) ஒளரங்கசீப் எவ்வாறு சிவாஜியை சிறைபிடிக்க விரும்பினார் ? அதன் முடிவு என்ன 


29 


14 . 


இராபர்ட் கிளைவ் 


தமது பதினெட்டாம் வயதில் இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டார் 
இராபர்ட் கிளைவ் . அப்போது ஆங்கிலக் கிழக்கிந்தியக் கம்பெனி இந்தியாவோடு 
வாணிபம் செய்து வந்தது . இந்தியாவில் சென்னை , பம்பாய் , கல்கத்தா 
போன்ற பகுதிகளில் இந்தக் கம்பெனியின் வாணிபம் தழைத்தது . இந்தச் 

செயலகத்தில் வேலை செய்யும் குமாஸ்தா 
வாகவே இராபர்ட் கிளைவ் இங்கிலாந்தி 
லிருந்து புறப்பட்டார் .. இங்கு வந்த 
கிளைவுக்கு குமாஸ்தா வேலை பிடிக்க 
வில்லை . படையில் சேர்ந்து கொண்டார் . 
அப்போது 

நம் இந்திய நாட்டில் 
முகலாயர்கள் ஆட்சி செய்து கொண்டி 
ருந்தார்கள் . அக்பர் , ஒளரங்கசீப் 
போன்ற பெருமை பெற்ற அரசர்கள் 
இல்லை . டில்லியில் ஆண்ட முகலாய 

வலிமை குன்றியிருந்தனர் . 
எனவே 

அவருக்குக் கீழ் அரசைக் 
கவனித்து வந்த சுபேதார்கள் ஆங்காங்கே 
வலிமை பெற்று ஆட்சி செய்து வந்தனர் . 
இவர்களில் வடக்கே வங்காளத்திலும் ,. 
அயோத்தியிலும் ஆண்ட நவாபுகளும் 
தெற்கே ஹைதராபாத்தில் ஆண்ட 
நிஜாமும் முக்கியமானவர்கள் . 

இந்த 
படம் 14. இராபர்ட் கிளைவ் 

ஹைதராபாத் நிஜாமின்கீழ்த் தமிழ் 
நாட்டில் கர்நாடகத்தின் நவாப் ஆட்சி செய்தார் . இந்திய மன்னர்களுள் 
ஒற்றுமையில்லை . எனவே இதைப் பயன்படுத்தி தென்னிந்தியாவில் வாணிபம் 
செய்ய வந்த ஆங்கிலேயரும் , பிரஞ்சுக்காரரும் ஆதிக்கப் போட்டியில் 
இறங்கினர் . கிளைவ் பிரிட்டிஷ் இந்தியக் கம்பெனியில் வேலை 

பார்த்த 
சமயம் ட்யூப்ளே என்பவர் பிரஞ்சுக்காரர்களின் கவர்னராகப் புதுச்சேரிக்கு 
வந்தார் . 


அரசர்கள் 


- 


அப்போது ஆர்க்காட்டு நவாப் இறந்தார் . அவரது பதவிக்கு 
முகம்மதலி , சந்தாசாஹேப் என்பவர்கள் போட்டியிட்டனர் . ஆங்கிலேயர் 
முகம்மதலி என்பவருக்கும் பிரஞ்சுக்காரர்கள் சந்தாசாஹேப் என்பவருக்கும் 
உதவி செய்வதாகக் கூறினர் . முகம்மதலி திருச்சி மலைக் கோட்டையில் 
ஒளிந்து கொண்டார் . திருச்சி முற்றுகையிடப்பட்டது . ஆனால் அப்போது 
சென்னையில் இருந்த கிளைவ் நவாப்பின் தலைநகரான ஆர்க்காடு பாதுகாப்பு 


20 


( 


என 


இல்லாமல் இருந்ததால் அதைப் பிடிக்க எண்ணினார் . உடனே 

தமது 

சிறிய 
படையுடன் அந்த நகரைப் பிடித்துக் கொண்டார் . தலைநகர் பிடிபட்டதால் 
சந்தாசஹோப் ஒன்றும் செய்ய முடியவில்லை . அவர் படைகளுடன் வந்தார் . 
எனினும் கிளைவின் படை அவரைத் தோற்கடித்தது . 

இவ்வாறு தமது சமயோசிதமான புத்தியினால் கிளைவ் ஆர்க் 
காட்டை பிடித்துக் கொண்டார் , 

அவரை ஆர்க்காட்டு வீரர் 
அழைப்பார்கள் . இதன்பின் கர்நாடகத்தில் ( தமிழகத்தின் கிழக்குக் கரையில் 
ஆங்கிலேயர்களின் அதிகாரம் வளர்ந்தது . 

வங்காளத்தில் அப்போது சிராஜ் உத்தௌலா என்பவர் நவாபாக 
இருந்தார் . எனவே கிளைவ் அவரது தளபதியான மீர்ஜாபர் என்பவரோடு 
ஓர் இரகசிய ஏற்பாடு செய்து கொண்டார் . ஆங்கிலேயர்களின் படைகள் 
நவாபைத் தாக்கும் . அப்போது மீர்ஜாபர் நவாபின் முக்கியமான படைகளோடு 
ஒதுங்கி விட வேண்டும் . அதனால் கிளைவ் வெற்றி பெறுவார் . இதன்படி 
பிளாசி என்னுமிடத்தில் ஆங்கிலப்படை நவாப்பைத் தாக்கியது . பெரும் 
பகுதிப் படையோடு மீர்ஜாபர் ஒதுங்கி விட்டார் . நவாப் தோற்றார் . 
கிளைவ் வெற்றி பெற்றார் . தாம் சொன்னபடி மீர்ஜாபரை நவாப்பாக்கினார் . 
மீர்ஜாபர் ஆங்கிலேயருக்குக் கல்கத்தாவைச் சுற்றியிருந்த 24 பர்க்கானாக்கள் 
என்ற பகுதியைக் கொடுத்தார் . செழிப்பான அந்தப் பகுதியில் ஆங்கிலேயர் 
களின் இராச்சியம் வளரலாயிற்று . கிளைவ் இங்கிலாந்து சென்றார் . 
இரண்டாண்டுகளுக்குப் 

பின் கிளைவ் திரும்பவும் வங்காளம் 
வந்தார் . முகலாய அரசருடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார் . 
வங்காளம் , பீஹார் . ஒரிஸ்ஸா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமை 
பெற்றார் . என்ன ஆச்சரியம் ? சாதாரணமாக வியாபாரிகளாக இருந்தவர்கள் 
பத்து ஆண்டு காலத்திற்குள் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களின் சொந்தக் 
காரர்கள் போல் வரி வசூலிப்பதா ? ஆம் . அது கிளைவின் திறமை . - நமது 
நாட்டு 

மக்களின் ஒற்றுமையின்மையைப் பயன்படுத்தி , வங்காளத்தில் 
ஆங்கில ஆதிக்கத்தை நிறுவினார் . ஆங்கிலப் பேரரசு இந்தியாவில் வளர்வதற்கு 
அவர் அடிகோலினார் . அதுமுதல் சுமார் 200 ஆண்டுக்காலம் ஆங்கிலேயர்கள் 
நம்மை ஆட்சி செய்தனர் .. 

பயிற்சி 
( 1 ) கர் நீர்டகத்தில் ஆங்கிலேயர்களோடு போட்டியிட்டவர்கள் யாவர் ? 

கிளைவை ஏன் ஆர்க்காட்டு வீரர் என்கிறோம் ? 
பிளாசி வெற்றியில் ஆங்கிலேயருக்கு உதவியவர் யார் ? 


31 


15. வீரபாண்டிய கட்டபொம்மன் 


ஆறு ஆண்டுகளாக நீங்கள் கப்பம் 

கட்டவில்லை . இப்போது 
எப்படியும் அதைக் கட்டிவிட வேண்டும் . மற்றப் பாளையக்காரர்கள் 
எல்லோரும் கட்டி விட்டார்கள் . என்றான் ஆங்கிலேய அதிகாரி . யார் 
நீங்கள் ? நாடு எங்களுடையது : நிலம் எங்களுடையது : உங்களுக்கு 

நாங்கள் ஏன் வரிப்பணம் கொடுக்க வேண் 
டும் ? கொடுக்க முடியாது , என்று முழங் 
கினான் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் . 

யார் இந்தக் கட்டப்பொம்மன் ? 
இந்திய அரசர்கள் எல்லாம் ஆங்கிலேயருக் 
குக் கப்பம் 

கப்பம் கட்டி வசதியாக வாழ்ந்து 
கொண்டிருந்தபோது அவன் மட்டும் கப்பம் 
கட்ட முடியாது என்றது ஏன் ? 


Illich 


பாண்டிய 


கெட்டி பொம்மு என்பவரின் 
வம்சத்தார் பாண்டிய இராச்சியத்தின் 
ஒரு 

பகுதியான அழகிய வீர 
புரத்தை ஆட்சி செய்தனர் . இந்தக் கெட்டி 
பொம்முவின் வழியில் 

வந்தவர்தான் 
வீரபாண்டிய கட்டபொம்மன் . 
வீரபாண்டிய 

கட்டபொம்மன் 
படம் 15 . 
வீரபாண்டிய கட்டபொம்மன் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாஞ்சாலங் 
குறிச்சி என்ற இடத்தில் கோட்டை கட்டிக் கொண்டு ஆட்சி செய்தார் . 
தென் தமிழகத்தில் சிற்றரசர்களிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை 
ஆர்க்காட்டு நவாப் ஆங்கிலேயருக்குக் கொடுத்திருந்தார் . இந்த ஆங்கிலேயர் 
கள் சிறிது சிறிதாக இந்தியா முழுவதையும் பிடிக்க ஆசை கொண்டனர் . 
எனவே கட்டபொம்மனையும் கப்பம் 

கட்டுமாறு 

கட்டளையிட்டனர் . 
படை கொண்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சியை 

பாஞ்சாலங்குறிச்சியை அழித்து விடுவோமென் 
பயமுறுத்தினார்கள் , ஆயினும் கட்டபொம்மன் கப்பங்கட்ட ஒப்புக் 
கொள்ளவில்லை . 


. 


ஆங்கிலேய கலெக்டர் ஜாக்ஸன் இவர் மீது கோபங் கொண்டார் . 
தன்னை வந்து பார்க்குமாறு கட்டபொம்மனுக்குக் கடிதம் அனுப்பினார் .. 
கட்டபொம்மன் தம் தளபதியோடும் தம்பி 

ஊமைத்துரையோடும் , 
கலெக்டரைப் பார்க்கப் போனார் . 

கலெக்டர் , இவரை 
அவமதிப்பதற்காக , 

ஊராக மாறி 

மாறிப் போய்க் கொண்டே 
இருந்தார் , . கடைசியில் இராமநாதபுரத்தில் ஜாக்ஸனைக் கட்டபொம்மன் 


ஆனால் 


அவர் 


32 


படை 


சென்றனர் . 


பார்த்தார் . அப்போது கட்டபொம்மன் மீது கலெக்டர் குற்றம் சாட்டினார் . 
அவரைக் கைது செய்ய முயன்றார் . ஆனால் 

கட்டபொம்மன் வீரமாகப் 
போரிட்டார் . பின்பு தமது நண்பர்களுடன் தப்பிச் சென்றார் . 
கட்டபொம்மன் இருக்கும்வரை தாங்கள் 

தாங்கள் தமிழகத்தில் ஆங்கில 
ஆட்சியை ஏற்படுத்துவது கடினமென்பதை ஆங்கிலேயர்கள் 

உணர்ந்து 
கொண்டார்கள் , எப்படியாவது அவரது பாஞ்சாலங்குறிச்சிக் கோட்டை 
யைப் பிடித்து விட எண்ணினர் . பாஞ்சாலங்குறிச்சி மக்களும் , 
வீரர்களும் திருவிழாவிற்காகச் திருச்செந்தூர் 

அப்போது 
ஆங்கிலேயப் படை பாஞ்சாலக்குறிச்சியைத் தாக்கியது .. கட்டபொம்மனின் 
படைகளின் முக்கியப் பகுதி கோட்டைக்கு வெளியே இருந்தது . உள்ளே 
இருந்த சில 

வீரர்களுடன் ஆங்கிலேயரை எதிர்த்தனர் கட்டபொம்மனும் , 
அவரது சகோதரரும் . தமது சொந்த தேசத்திற்காக அவரது வீரர்கள் கடைசி 
வரை போராடினார்கள் . 

எனினும் ஆங்கிலேயர்கள் இடைவிடாது சுட்டுக் 
கொண்டேயிருந்ததால் கோட்டைச் சுவர்கள் சரிய ஆரம்பித்தன . 
தொடர்ந்து ஆங்கிலேயரோடு போராட தான் உயிருடன் கோட்டையை 
விட்டுத் தப்பிச் சென்றுவிட வேண்டுமென்று நினைத்தார் . அதன்படி 
யாரும் அறியாதவாறு கோட்டையை விட்டு வெளியேறினார் . 

அவர் தப்பித்ததை அறிந்த ஆங்கிலேயர்கள் , அவருக்கு யாரும் 
உதவி செய்யக்கூடாது 

அறிவித்தனர் . அவரைப் பிடித்துக் 
கொடுப்பவர்களுக்கு ஏராளமான பணமும் , பரிசும் கொடுப்பதாக அதி 
காரிகள் கூறினர் . எட்டையாபுரத்தை ஆண்ட எட்டப்பர் ஆங்கிலேயரின் 
நண்பர் . அவர் கட்டபொம்மன் கோலார்பட்டி என்ற ஊரில் தங்கியிருப்பதை 
அறிந்தார் . ஆங்கிலப் படைக்குச் சொல்லியனுப்பினார் . எட்டப்பரின் 
படைகளும் , ஆங்கிலப் படையும் கோலார்பட்டி 

ஆயினும் 
கட்டபொம்மன் தப்பித்துச் சென்று விட்டார் . அங்கிருந்து கட்டபொம்மன் 
புதுக்கோட்டை சென்றார் . 

புதுக்கோட்டை மன்னன் விஜயரகுநாதத் 
தொண்டைமான் கட்டபொம்மனின் நண்பன் . 

ஆனால் 

இப்போது 
ஆங்கிலேயரின் நண்பனாக மாறி 

விட்டான் . கட்டப்பொம்மனைப் 
பிடித்துக் கொடுத்தால் தனக்கு அதிக நன்மைகள் 

கிடைக்குமென்று 
நம்பினான் . எனவே கட்டபொம்மனிடம் அன்பாகப் பேசி தன்னிடம் 
சில நாள்கள் விருந்தினராகத் தங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டான் . 
அதே நேரத்தில் ஆங்கிலேயர்களுக்கு தன் அரண்மனையில் கட்டபொம்மன் 
இருப்பதாகச் செய்தி அனுப்பினான் . ஆங்கிலேயப் படை விரைந்து வந்தது . 
உறங்கிக் கொண்டிருந்த கட்டபொம்மனை கைது செய்தது . 

அங்கிருந்து கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் கயத்தாறு என்னும் 
இடத்திற்குக் கொண்டு 

சென்றனர் . 

அவர் மீது குற்றம் சாட்டினர் .. 
வருக்குத் தூக்குத்தண்டனை விதித்தனர் . அவர் தூக்கு மேடைக்குச் 


என்று 


சென்றன . 


33 


செல்லும் போது இருபுறமும் ஆங்கிலேயருக்கு அடிபணிந்த பா 

ஆங்கிலேயருக்கு அடிபணிந்த பாளையக்காரர் 
கள் நின்று கொண்டிருந்தனர் . அவர்களை வெறுப்புடன் பார்த்தவாறே 
தூக்குமேடைக்கு நடந்தார் கட்டபொம்மன் . 
தாம் அரசர் ஆனது முதல் தூக்கிலிடப்பட்டது வரை 

சுமார் 
ஒன்பது ஆண்டுகள் ஆங்கிலேயருடன் போராடிய மகாவீரர் கட்டபொம்மன் . 

பாஞ்சாலங்குறிச்சியில் தமிழக அரசு கட்டபொம்மனின் 
ஞாபகார்த்தமாக ஒரு கோட்டையைக் 

கட்டியுள்ளது . 

தினம் நூற்றுக் 
கணக்கான மக்கள் 

அதை பார்க்க வருகின்றனர் . அவர் 

தூக்கிலிடப் 
பட்ட கயத்தாறில் தனி 

மனிதர்கள் முயற்சியால் 

கட்டபொம்மனின் 
சிலை அமைக்கப்பட்டுள்ளது . 

மதுரையில் 

பேருந்து நிலையத்தருகில் 
கட்டபொம்மன் சிலை உள்ளது . 


பயிற்சி 
( 1 ) கட்டபொம்மன் ஆட்சி செய்த இடம் எது ? 
( 2 ) கட்டபொம்மன் ஏன் ஆங்கிலேயருக்குக் கப்பம் கட்ட மறுத்தார் ? 
( 3 ) கட்டபொம்மனைக் காட்டிக் கொடுத்தவர்கள் யார் யார் ? 
( 4 ) அவர் எங்கே தூக்கிலிடப்பட்டார் ? 


34 


16. ஜான்சி இராணி இலட்சுமிபாய் 


ஜான்சி 


டுமீல் . டுமீல் வெடிச் சத்தம் காதைத்துளைக்கிறது . 
கோட்டை மதில் மேல் ஏற்றப்பட்டுள்ள பீரங்கிகள் முழங்குகின்றன ; குதிரை 
மேல் வீரர்கள் தளர்வடையும் இடத்திலெல்லாம் ஒரு குதிரை வீரன் சென்று 
உற்சாகப்படுத்துகிறான் . அவன் செல்லுமிடமெல்லாம் ஜான்சி வீரர்கள் 
உற்சாகத்துடன் எதிரிப்படைகளை வீழ்த்துகிறார்கள் . எதிர்த்து கோட்டையைத் 
தாக்கும் ஆங்கிலப் படைகள் சமாளிக்க முடியா 
மல் திணறுகின்றன . யார் இந்தக் குதிரை 
வீரன் ? அதுதான் ஜான்சி இராணி இலட்சுமிபாய் . 
ஆண் மகன் போல் உடையணிந்து . இடுப்பில் 
வாள் தொங்க குதிரையேறி ஜான்சி 

கோட் 
டையைக் காத்த வீராங்கனை . 


ஆட்சி 


ஜான்சி இராச்சியம் மத்திய பார 
தத்தில் உள்ளது . சுமார் 130 ஆண்டுகளுக்கு 
முன் அதை கங்காதரராவ் என்பவர் 
செய்து வந்தார் . கங்காதரராவின் மனைவியே 
இராணி இலட்சுமிபாய் . கங்காதரராவுக்கும் 
இராணி இலட்சுமிபாய்க்கும் குழந்தைகள் 
இல்லை . இருவரும் மிகவும் வருந்தினர் . அரசர் 
கங்காதரராவ் நோயுற்றார் . எனவே தாமோதர 
ராவ் என்ற ஐந்து வயது சிறுவனைத் தத்து 
எடுத்துக்கொண்டார் . இன்றைக்கு நூற்று 
இருபத்தேழு ஆண்டுகளுக்கு முன் இது நடந்தது . 


படம் 18 . 
ஜான்சி இராணி இலட்சுமிபாய் 


அப்போது இந்தியாவின் பெரும்பகுதி ஆங்கிலக் கிழக்கிந்தியக் 
கம்பெனியாரின் வசம் இருந்தது . டல்ஹௌசி பிரபு ஆங்கிலேய கவர்னர் 
ஜெனரலாக ஆட்சி செய்து வந்தார் . இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இராச்சியம் 
விரிவடைய வேண்டுமென்று விரும்பினார் . எனவே குழந்தைகள் இல்லாத 
இந்திய அரசர்களின் இராச்சியங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கே சேரவேண்டு 
மென்று அறிவித்தார் . அரசர்கள் குழந்தைகளைத் தத்து எடுத்துக்கொண்டால் 
அதை அங்கீகரிக்க முடியாது என்று அறிவித்தார் . 

இதை 

எதிர்ப்பதற்கு 
இந்திய அரசர்களுக்கு தைரியம் இல்லை . ஜான்சி அரசர் கங்காதரர் தாம் 
தத்து எடுத்ததை ஆங்கிலேயருக்கு எழுதினார் . தம் தத்துப் புத்திரனை தமக்குப் 
பின் ஜான்சி அரசராக அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் 
கொண்டார் . 


35 


சென்று 


சென்றன . 


என 


ஜான்சி 


சென்று , 


து 


ஆங்கிலேயர்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை . அந்த ஆண்டு கங்காதர 
ராவ் இறந்தார் . அப்போது இராணி இலட்சுமிபாய்க்கு பதினெட்டு வயது 
தான் ; எனினும் ஆங்கிலேயர்கள் இராணியைக் கட்டாயப்படுத்தி கோட்டையை 
விட்டு வெளியேற்றி , ஜான்சி நகரத்தில் இருந்த அரண்மனையில் 
வசிக்குமாறு செய்தனர் . இவ்வாறு நான்காண்டுகள் 

1857 - ம் 
ஆண்டு பிறந்தது . 

முதல் சுதந்திரப்போர் தொடங்கியது . ஐரோப்பிய 
முறையில் போர்ப்பயிற்சி பெற்ற இந்தியப்படை வீரர்கள் ஆங்கிலேயரை 
எதிர்க்க ஆரம்பித்தனர் . இவர்கள் சிப்பாய்கள் 

அழைக்கப்பட்டனர் 
சிப்பாய்கள் கலகம் செய்தனர் . ஆங்காங்கே பல ஊர்களைப் 

பிடித்துக் 
கொண்டனர் . அவ்வாறு 

கோட்டையையும் ஆங்கிலேயரிடமிருந்து 
பிடித்துக்கொண்டனர் . சுதந்திரப்போரில் இலட்சுமிபாய் 

பங்கெடுத்தார் 
கோட்டைக்குள் 

ஆட்சியைக் 

கைப்பற்றிக்கொண்டார் . 
பொறுக்குமா ஆங்கிலேயருக்கு ? பெரும்படையுடன் ஜான்சியைத் தாக்கிப் 
பிடிக்க வந்தனர் . அப்போதுதான் ஆணுடை 

தரித்து 

இலட்சுமிபாய் 
வீரர்களோடு ஒரு வீராங்கனையாய் போரிட்டார் . அவருக்கு மாவீரன் 
தாந்தியாதோபே மராத்திக் சேனையுடன் உதவ முன்வந்தார் . வழியிலேயே 
அவர் ஆங்கிலேயப் படையிடம் தோற்றார் . எனினும் இராணி தைரியத்தை 
இழக்கவில்லை . தமது வீரர்களை உற்சாகப்படுத்தினார் . நாள்கள் வாரங்க 
ளாயின . கோட்டையில் வீரர்களுக்கு உணவும் ஆயுதமும் குறைந்தது . ஆனால் 
அவர்கள் வீரம் குறையவில்லை . நாம் வீரர்கள் ! வீரர்களாகவே வாழ்வோம் ! 
வீழ்ந்தாலும் வீரர்களாகவே வீழ்வோம் ! வீரர்களே முன்னேறுங்கள் ! என்று 
ஜான்சி இராணி அவர்களை உற்சாகப்படுத்தினார் . போர் தொடர்ந்தது ; 
நாளாக ஆக ஆங்கிலேயரின் பீரங்கிகள் கோட்டைச் சுவரைத் துளைத்தன . 
இப்போது ஜான்சி வீரர்கள் கோட்டையிலிருந்து வெளியேறி ஆங்கிலேயரைத் 
தாக்கினர் . ஜான்சி இராணி வாளெடுத்து எதிர்ப்பட்ட வீரர்களையெல்லாம் 
கொன்று குவித்தார் . 


எனினும் ஜான்சி வீழ்ந்தது . இராணி இலட்சுமிபாய் குவாலியா 
கோட்டைக்குச் சென்று அங்கிருந்து போரைத் தொடர்ந்தார் . அவரது 
அயராத ஊக்கமும் , வீரமும் ஆங்கிலேயர்களைத் திணற அடித்தன .. முடிவில் 
குவாலியா போரில் இராணி கொல்லப்பட்டார் . 


1 


இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்ட வீரமுடன் போராடிய 
வர் ஜர்ன்சி இராணி , தம் கணவன் இல்லாத நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் 
வீரமுடன் போர் செய்த வீராங்கனை . எதற்கும் பயந்து கோழைகளாக வாழும் 
ஒவ்வொருவரும் அவரது துணிச்சலையும் வீரத்தையும் பற்றி எண்ணவேண்டும் 


86 


இராச்சியத்தோடு 


பயிற்சி 
( 1 ) இலட்சுமிபாய் ஆட்சி செய்த இராச்சியம் எது ? 
( 2 ) ஆங்கிலேயர்கள் ஏன் ஜான்சி இராச்சியத்தைத் தங்கள் 

சேர்த்துக்கொண்டார்கள் ? 
( 3 ) ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கலகம் செய்தவர்கள் யார் ? 
( 4 ) இராணி இலட்சுமிபாயை ஏன் வீராங்கனை என்கிறோம் ? 


37 


17. சுவாமி விவேகானந்தர் ) 


அமெரிக்காவின் மிகப் பெரிய நகரங்களில் ஒன்று சிகாகோ . அங்கே 
சுமார் எண்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் 

அந்நகரின் 
பெரிய மண்டபம் ஒன்றில் உலக சமய மகாநாடு நடந்து கொண்டிருந்தது . 

அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் பல் நாடுகளி 
லிருந்து வந்தனர் . ஒவ்வொருவரும் தங்களது 
சமயத்தைப் பற்றி மிக அழகாகப் பேசினார்கள் . 
கடைசியில் அவர்கள் எல்லோரையும் விட வயதில் 
மிகவும் இளையவரான ஒரு துறவி பேசுவதற்கு 
எழுந்தார் . 
முன்னால் உட்கார்ந்து 

கேட்டுக் 
கொண்டிருந்தவர்களைப் பார்த்து சகோதரர் 
களே ! சகோதரிகளே ! என்று அழைத்தார் . 
எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சி ; மற்றவர்கள் 
எல்லோரும் பேசும்போது சீமான்களே ! சீமாட்டி 

களே !! என்று அழைத்தனர் . ஆனால் இந்தத் 
படம் 17. சுவாமி விவேகானந்தர் துறவி மட்டும் சகோதரர்களே ! சகோதரிகளோ 

என்று அன்பாக அழைத்தார் . அந்த வார்த்தை 
யிலேயே எல்லா சமயத்தாரும் ஒன்றுதான் என்று அவர் கூறிவிட்டார் . இது 
அவர்களுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது . அவர் இந்து சமயத்தைப் பற்றி 
மிகவும் அழகாகப் பேசினார் . எல்லோருடைய பேச்சைக் காட்டிலும் இந்தத் 
துறவியின் பேச்சுத்தான் மிகவும் நன்றாக இருந்தது எனப் பத்திரிகைகள் 
புகழ்ந்து எழுதின . 

யார் இந்தத் துறவி ? அவர்தான் நமது நாட்டிலிருந்து உலக சமய 
மகாநாட்டிற்குச் 

விவேகானந்தர் . மகா நாட்டில் மட்டுமல்ல ; 
அமெரிக்காவில் பல்வேறு ஊர்களுக்கும் வந்து பேசும்படி அவரை அமெரிக்கர்கள் 
அழைத்தனர் . அங்கிருந்து இங்கிலாந்து தேசம் சென்றார் . ஐரோப்பாவில் 
பல நாடுகளுக்கும் சென்றார் . நமது இந்து சமயம் பற்றி அவர்களுக்கு 
ஆங்கில மொழியில் பேசினார் . இந்து சமயம் பற்றிப் 

நூல்கள் 
சமஸ்கிருத மொழியில் உள்ளன . விவேகானந்தர் சமஸ்கிருத நூல்களை 
நன்கு கற்றவர் . அமெரிக்கர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதனை ஆங்கில 
மொழியில் எடுத்துச் சொன்னார் . 

விவேகானந்தருடைய தந்தை விசுவநாதர் . தாயார் புவனேஸ்வரி 
தேவி . இருவரும் கல்கத்தாவில் வசித்து வந்தனர் , அவர்கள் தங்கள் 
குழந்தைக்கு நரேந்திரன் என்று பெயரிட்டனர் . 


சென்ற 


38 


என்று 


என்று 


அன்று 


நரேந்திரன் சிறு வயதிலிருந்தே இராமாயண , மகாபாரதக் 
கதைகளைத் தமது தாயாரிடமிருந்து கேட்டுத் தெரிந்து கொண்டார் . அவர் 
இராமர் . கிருஷ்ணர் , அநுமான் , பீமன் போன்றவர்களைப்போல் தானும் 
பெரிய காரியங்கள் செய்யவேண்டுமென்று ஆசைப்பட்டார் . 

நரேந்திரர் கம்பீரமும் உடல் வலிமையும் உள்ள இளைஞராக 
வளர்ந்தார் . அப்போது 

கடவுளைப் பற்றிய கேள்வி அவர் மனத்தில் 
எழுந்தது . தமக்குத் 

தெரிந்த , 

பெரியவர்களிடமெல்லாம் கடவுளைப் 
பார்த்திருக்கிறீர்களா ! 

கேட்டார் . ஒருவரும் கடவுளைப் 
பார்த்ததாக அவரிடம் கூறவில்லை . 

ஒரு நாள் கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள தட்சினே சுவரம் 
என்ற ஊருக்குச் சென்றார் . அங்குள்ள 

காளிகோயிலில் இராமகிருஷ்ண 
பரமஹம்சர் 

என்ற 

துறவி வாழ்ந்து வந்தார் . அவரைச் சந்தித்து 
நரேந்திரர் கடவுளைக் கண்டிருக்கிறீர்களா ? 

கேட்டார் . 
• உன்னைப் பார்ப்பது போல தெளிவாக கடவுளையும் நான் பார்க்கிறேன் ; 
உனக்கும் காட்டுகிறேன் என்று இராமகிருஷ்ணர் கூறினார் . 
முதல் நரேந்திரன் இராமகிருஷ்ணரைக் குருவாக ஏற்றுக் கொண்டார் . 

நரேந்திரரைப் பார்த்ததும் இராமகிருஷ்ணருக்கு அவர் மேல் 
மிகவும் பிரியம் உண்டாயிற்று . நீ சாதாரண மனிதன் இல்லை . உன்னால் 
உலகத்துக்குப் பெரிய நன்மை உண்டாகப் போகிறது . நான் சொல்வதை 
யெல்லாம் நீ உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றார் . 

சீக்கிரமே நரேந்திரர் இராமகிருஷ்ணரின் அனுமதியோடு 
துறவியானார் . 

குரு இறந்த பின் நரேந்திரர் ஆசிரமம் அமைத்துச் சீடர்களோடு 
நாடு முழுவதும் சென்றார் . ஊர் ஊராகச் சென்று தம் குருவிடம் தாம் 
கற்ற உயர்ந்த விஷயங்களையெல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார் . 
அப்போது விவேகானந்தர் என்ற பெயர் கொண்டார் . 

விவேகானந்தர் தமிழ்நாட்டிற்கு வந்தார் . அப்போது அவரது 
பேச்சையும் அறிவையும் கண்ட தமிழர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் . 
அப்போது சிகாகோவில் உலக சமய மகாநாடு நடக்கவிருந்தது . தமிழர்கள் 
பணம் திரட்டி விவேகானந்தருக்குக் கொடுத்து அவரை அமெரிக்காவுக்கு 
அனுப்பினார்கள் . இந்து சமயத்தின் சார்பாக சமய மகாநாட்டில் 
இவர் கலந்து கொண்டார் . 
அமெரிக்காவிலிருந்து திரும்பிய விவேகானந்தரை 

விவேகானந்தரை இந்தியர்கள் 
நன்கு வரவேற்றார்கள் . பின்பு இவர் பல இடங்களிலும் தம் குருவின் 


உலக 


39 


பெயரால் இராமகிருஷ்ண மடங்களை - ஆரம்பித்தார் . இந்த மடத்தில் 
உள்ள துறவிகள் நாடெங்கும் பள்ளிக்கூடங்களும் அனாதை ஆசிரமங்களும் 
நடத்தி வருகிறார்கள் . 

பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்குக் கடவுளைப்பற்றிய உயர்ந்த 
விஷயங்களைச் சொல்லிக் கொடுக்கிறார்கள் . வெள்ளத்தாலும் , வியாதி 
யாலும் மக்கள் கஷ்டப்படும் போது இந்தத் துறவிகள் சென்று 

உதவி 
செய்கிறார்கள் . 

தமது 39 ஆவது வயதில் ( 1902 ஆம் ஆண்டு ) விவேகானந்தர் 
கடவுளை மனத்தில் தியானித்துக் கொண்டே இறந்தார் . உலகெங்கும் சென்று 
நம் இந்தியாவின் பெருமையை உயர்த்திய மகான் விவேகானந்தர் . 

இந்தப் பெரியாரின் ஞாபகார்த்தமாக ஒரு பெரிய மண்டபமும் , 
அதனுள் அவருடைய சிலையும் அமைக்கப்பட்டுள்ளன . இந்த சுவாமி 
விவேகானந்தர் மண்டபம் நமது நாட்டின் தென்கோடியிலுள்ள கன்னியாகுமரி 
யில் உள்ள கடலினுள் ஒரு பாறை மீது கட்டப்பட்டுள்ளது . இது ஓர் 
அழகிய மண்டபம் . இந்தக் கலைச் சின்னத்தைக் காண ஆயிரக்கணக்கான 
மக்கள் தினந்தோறும் இந்தியாவின் பல பாகங்களிலிருந்தும் வருகின்றனர் , 
அயல் நாட்டினரும் மூன்று கடல்கள் கூடும் இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் 
இந்த மண்டபத்தைப் பார்க்க வருகிறார்கள் . 


பயிற்சி 


( 1 ) விவேகானந்தர் எல்லோரிடமும் என்ன கேள்வி கேட்டிருந்தார் ? 

அவரைச் சிகாகோ மகாநாட்டிற்கு அனுப்பியவர்கள் யார் ? 
( 3 ) நரேந்திரரின் குரு யார் ? 
( 4 ) சிகாகோ மகாநாட்டில் விவேகானந்தர் எவ்வாறு தம் பேச்சை ஆரம்பித்தார் ? 
( 5 ) இராமகிருஷ்ண மடங்கள் செய்யும் சேவைகள் யாவை ? 


40 


| 


uram 


சென்று 


18. பாலகங்காதர திலகர் 
அப்போது ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருந் 
தார்கள் . பம்பாய் 
பம்பாய் உயர் நீதி 

உயர்நீதி மன்றத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது . 
ஆங்கிலேய 

நீதிபதி திலகர் , பெருமானை விசாரித்துக்கொண்டிருந்தார் . 
அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் கலகம் செய்வதற்கு நீர்தான் காரணம் . 
அரசாங்கத்தைப்பற்றி தவறாக நீங்கள் எழுதுகிறீர்கள் என்றார் நீதிபதி . 
“ நீங்கள் மக்களைக் கொடுமைப்படுத்து 
கிறீர்கள் ; அடக்கி ஆள்கிறீர்கள் ; அதனால் 
தான் மக்கள் உங்களுக்கெதிராகக் கலகம் 
செய்கிறார்கள் என்றார் திலகர் பெருமான் . 
இப்படி இருபத்தோரு மணி நேரம் தொடர்ச்சி . 
யாக , திலகர் , தான் செய்வதுதான் சரியென்று 
வாதிட்டார் . எட்டு 

நாள்கள் 

வழக்கு 
நடந்தது . முடிவில் திலகர் குற்றவாளி 
என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். ஆறு 
ஆண்டுகள் நாடுவிட்டு வேறு நாட்டிற்குச் 

சிறையிலிருக்க வேண்டுமென்று 
தண்டனையளித்தார்கள் . குழந்தைகளே ! 
உங்களால் உங்கள் வீட்டிலிருந்து ஒரு நாளா 

( 0 
வது எங்காவது தனியாகப் போய் 

இருக்க 
முடியுமா ? மிகவும் கஷ்டம் ; ஆயினும் திலகர் படம் 18. பாலகங்காதர திலகர் 
பெருமான் வீட்டில் அருமையான மனைவி மக்களை விட்டு , உற்றார் 
உறவினரை விட்டு , தனக்கும் பிரியமான இந்த நாட்டை விட்டு ஆறு 
ஆண்டுகள் கண்காணாத சிறையில் இருந்தார் . பர்மா தேசத்தில் மாண்டலே 
நகரில் சிறிய அறையில் சமைத்து , தனியாக உண்டு ஆறு ஆண்டுகள் சிறை 
யிலிருந்தார் . அப்போது மிகவும் உடல் நலிந்தார் . நம் நாடு விடுதலை பெற 
வேண்டுமென்று இவ்வாறு கஷ்டப்பட்டார் . ஆறு ஆண்டுகள் கழித்துத் 
திரும்பி வந்தார் . அதன் பிறகும் முன் மாதிரியே நாட்டு விடுதலைக்காகப் 
பாடுபட்டார் . நம் நாட்டில் மட்டுமல்ல , ஆங்கிலேயர்களின் தேசத்திலேயே 
ஓர் ஆண்டு தங்கி இந்தியா விடுதலையடைய வேண்டுமென்று கூறினார் .. 
யாருக்கும் எதற்கும் பயப்படாத வீரர் திலகர் . 

திலகர் பெருமானுக்குப் பெற்றோர்கள் பால கங்காதர திலகர் என்று 
பெயரிட்டனர் . மகாராஷ்டிர மாநிலத்தில் கிசல் என்ற கிராமத்தில் திலகர் 
பிறந்தார் . அவருடைய தந்தை கங்காதரர் ஓர் ஆசிரியர் . அவரது தந்தையைப் 
போல் திலகர் சமஸ்கிருதத்திலும் , கணிதத்திலும் கெட்டிக்காரராக இருந்தார் . 
பத்தாவது வயதில் தம் தாயையும் , பதினைந்தாவது வயதில் தம் தந்தையையும் 
இழந்தார் . 


பூனர் பள்ளியில் படித்து விட்டுப் பின்பு கல்லூரியிலும் கற்றார் . 
பி.ஏ. படித்து விட்டு வக்கீல் வேலைக்கும் படித்து முடித்தார் . 


வேலைக்குப் படித்து முடித்த பின் எல்லோரும் வேலைக்குப் போய் 
பணம் சம்பாதிப்பார்கள் . நம் திலகர் என்ன செய்தார் தெரியுமா ? நமது மாணவர் 
களுக்கு நாட்டைப் பற்றியும் , நாட்டின் மேல் பற்றுக்கொள்ளவும் சொல்லிக் 
கொடுக்க ஆசைப்பட்டார் . அப்போது ஆங்கிலேயர் நடத்திய பள்ளிகளில் நமது 
நாட்டுப்பற்று பற்றி சொல்லிக் கொடுக்க முடியாதல்லவா ? எனவே தம்முடைய 
நண்பர்களுடன் சேர்ந்துகொண்டு நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் என்ற பள்ளியை 
ஆரம்பித்தார் . அந்தப் பள்ளியில் தானும் குறைந்த சம்பளத்தில் ஆசிரியராக 
வேலை பார்த்தார் . 19 மாணவர்களுடன் ஆரம்பித்த இந்தப் பள்ளியில் 
நான்கு ஆண்டுகளுக்குள் 1009 பேர் படித்தனர் . சீக்கிரமே பள்ளி பர்கியூஷன் 
கல்லூரியாக வளர்ந்தது . அந்தக் கல்லூரியில் முதன் முதலில் பணிபுரிந்த 
ஆசிரியர்களுள் திலகரும் ஒருவர் . அவர் கணிதப் பேராசிரியராகப் பணி 
புரிந்தார் . 


நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கும் நமது தாய் நாடான 
ந்தியாவின் மேல் பற்று வர வேண்டுமென்று திலகர் விரும்பினார் . எனவே 
மக்கள் படிப்பதற்கு மராத்தியில் கேசரி என்ற பத்திரிகையையும் மராட்டா 
என்ற ஆங்கில பத்திரிகையையும் ஆரம்பித்தார் . நம்மை ஆட்சி செய்த 
ஆங்கிலேயர்கள் செய்த தவறுகளையெல்லாம் தமது பத்திரிகையில் எடுத்துக் 
காட்டினார் . ஆங்கிலேய அரசாங்கம் பற்றி மக்களுக்கு உண்மை தெரிய 
வந்தது . 


Fruf 


மகாராஷ்டிர மா நிலத்தில் விநாயக சதுர்த்தியை அவரவர் வீடு 
களில் கொண்டாடுவார்கள் திலகர் அதைப் பலரும் ஒற்றுமையுடன் 
அவரவர் ஊர்களில் தெருக்களில் கொண்டாட ஏற்பாடு செய்தார் . மராத்திய 
வீரர் சிவாஜிக்கு நினைவு நாள் கொண்டாட ஏற்பாடு செய்தார் . சிவாஜி 
சிறந்த வீரர் , பேரரசர் ஒளரங்கசீப்பையே எதிர்த்து வெற்றி 

கண்டவர் . 
அவருக்கு விழாக் கொண்டாடினதால் மக்கள் வீர உணர்ச்சி பெற்றனர் . 
இவ்வாறு ஒற்றுமையையும் வீரத்தையும் வளர்த்தார் , 

காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து ஓயாமல் அரசாங்கத்தை எதிர்த்தார் . 
அவர் பத்திரிகையைப் படித்தவர்கள் , அவர் பேச்சைக் கேட்டவர்கள் , நமது 
தாய் நாடு ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்று 
அறிந்து கொண்டார்கள் . அப்போது பம்பாயில் பிளேக் நோய் பரவி அதிக 
அளவில் மக்கள் இறந்தனர் ; பின்பு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது .. 

ஆனால் 
அரசாங்கம் வேண்டிய அளவு மக்களுக்கு உதவி செய்யவில்லை . அதையெல்லாம் 
தமது கேசரி பத்திரிகையில் எழுதினார் . தாமே பல இடங்களுக்குச் சென்று 


+2 


புதிய ஆஸ்பத்திரிகள் திறந்தார் . மக்களுக்கு உணவும் , பணமும் கொடுக்க 
அரசாங்க அதிகாரிகளுக்கு உதவினார் . ஆதலால் மக்கள் , திலகர் மேல் மிகுந்த 
அன்பு செலுத்தினர் . அவரை லோகமான்யர் ( மக்களால் மதிக்கப்படுபவர் ) 
என்று ஆசையாக அழைத்தனர் . 

ஆங்கிலேய அரசாங்கத்தைப் பற்றி அறிந்து கொண்ட மக்கள் 
அவர்களை எதிர்த்தனர் ; எதிராகக் கலகம் செய்தனர் . இப்படித்தான் 
விடுதலை பெற முடியும் என்று திலகர் காங்கிரஸ் கட்சியில் கூறினார் . எனவே 
ஆங்கிலேய அதிகாரிகள் அவரை அடிக்கடி ஏதாவது ஒரு காரணங்கூறிக் கைது 
செய்தனர் . 

சுயராஜ்யம் நமது பிறப்புரிமை ; அதை நாம் அடைந்தே 
தீருவோம் . விடுதலைதான் சொர்க்கம் . அடிமை வாழ்வு நஞ்சு என்றார் . 
கட்டாயம் நாம் விடுதலை பெற வேண்டும் என்று மக்களைத் தயார்படுத்திய 
பெரிய தலைவர் திலகர் . அவர் காலத்தில் நாம் விடுதலையடையவில்லை 
எனினும் அதற்காகவே அவர் வாழ்நாள் முழுவதும் உழைத்தார் . 

பயிற்சி 


( 1 ) 
( 2 ) 
( 3 ) 


திலகர் ஆரம்பித்த பள்ளி எது ? கல்லூரி எது ? 
திலகர் ஆரம்பித்த பத்திரிகைகள் எவை ? 
பத்திரிகையில் அவர் எழுதியது என்ன ? 
திலகர் ஏன் நாடு கடத்தப்பட்டார் ? 
திலகர் கொண்டாடிய விழாக்கள் எவை ? 


( 5 ) 


43 


19. வ . உ . 


வ . உ . சிதம்பரனார் 


என்று 
சென்று 


வெள்ளைக்கார கலெக்டர் 

விஞ்ச் துரை 

அவர்களின் 
அலுவலகம் ; யாரிடமோ 

யாரிடமோ மிகக் கோபமாக கலெக்டர் பேசிக் கொண்டிருக் 
கிறார் ; நாங்கள் உங்களை 

செய்கிறோம் . எனவே கப்பல் 
கம்பெனி வைத்திருக்கிறோம் . அதற்கு எதிராக நீங்கள் சொந்தமாகக் 

கப்பல் வாங்குவதா ? அந்தக் கப்பலில் 
சரக்குகளை ஏற்றுகிறீர்கள் , பிரயாணி 
களை ஏற்றிச் 

செல்கிறீர்கள் , 
எவ்வளவு தவறு 

தெரியுமா ? 
ஊர் ஊராகச் 

மேடை 
போட்டுப் பேசுகிறீர்கள் . வெள்ளையர் 
களை இந்த நாட்டை விட்டு அனுப்பி 
விட்டு , நமது நாட்டை 

நாமே 
ஆள்வோம் என்று மக்களுக்குச் சொல் 
லிக் கொடுக்கிறீர்கள் . இந்த சாதுவான 
மக்களை வந்தே மாதரம் ! வந்தே 
மரதிரம் ! ! என்று கோஷம் போடச் 
சொல்கிறீர்கள் . இதற்கெல்லாம் 

தண்டனை என்ன என்று தெரியுமா ? 
படம் 19 . 

வ . உ . சிதம்பரனார் 

தெரியும் தைரியமாகப் பதில் சொல்கிறார் எதிரில் நின்ற 
வ . உ . சிதம்பரனார் . 

நாடு . இந்தியர்களாகிய நாங்கள் 
அடுத்த நாட்டோடு வாணிபம் செய்யவும் கடல் வழி வேறு ஊர்களுக்குச் 
செல்லவும் நாங்கள் கப்பல் விடுவதுதான் சரி ; வெள்ளையர்களாகிய 
நீங்கள் அந்நியர்கள் . நீங்கள் இங்கு வந்து 

கப்பல் விடுவதுதான் தவறு . 
அதைத்தான் ஊர் ஊராகச் சென்று மேடையில் சொல்கிறேன் . உங்களை 
இந்த நாட்டிலிருந்து விரட்டுவது பற்றிப் பேசுகிறேன் . து 

எங்கள் 
நாடு ; நாங்கள் கூடிப் பேசுகிறோம் . உங்களுக்கென்ன ? வந்தே மாதரம் 
என்றால் தாய் நாடு வாழ்க என்று பொருள் , தாய் நாடு 

நாடு வாழ்க ! 
என்று கோஷமிடுவது தவறில்லை . இதற்கு எந்தத் தண்டனை கொடுத் 
தாலும் பயமில்லை . நான் என் தேசத்திற்காக இந்த வேலைகளைச் 
செய்து கொண்டுதான் இருப்பேன் , நிறுத்த மாட்டேன் , என்று வீரமாகப் 
பதில் கூறி , வந்தே மாதரம் என்று கோஷமிடுகிறார் சிதம்பரனார் , 


இது எங்கள் 


எவ்வளவு துணிச்சல் ! ஆம் , சிதம்பரனார் நமது தேசத்தை தம் 
உயிரைவிட அதிகமாக நேசித்தார் . திருநெல்வேலி மாவட்டத்தில் 


ஓட்டப்பிடாரம் என்ற ஊரில் பிறந்து நன்கு கற்று வக்கீல் தொழிலுக்கு 
வந்தவர் அவர் . தூத்துக்குடியில் வக்கீல் தொழில் செய்து வந்தார் . நமது 
நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ததை வெறுத்தார் . 


( 


என்ற 


பின்பு 


பிரிட்டிஷ் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி 
வெள்ளைக்காரக் கம்பெனி தூத்துக்குடியில் கப்பல்கள் வைத்து வாணிபம் 
நடத்தி வந்தது . அதற்கு எதிராக சுதேசிக் கப்பல் கம்பெனியை ஆரம்பித் 
தார் . தம்மைப்போல் நாட்டுப் பற்று உடைய பலரைச் சேர்த்து அதிகப் 
பணம் சேர்த்தார் . முதலில் கப்பல்களை வாடகைக்குப் பிடித்தார் . 
பம்பாய்க்கு தாமே நேரில் சென்று காலியா என்ற புதிய சுப்பல் வாங்கி 
னார் . பிரான்ஸ் தேசத்திற்குச் சென்று லாவோ என்ற மற்றொரு கப்பல் 
வாங்கினார் ஒரு நண்பர் . இரண்டு கப்பல்களிலும் தூத்துக்குடி வாணிகர்கள் 
தங்கள் சரக்குகளை ஏற்றினர் . கம்பெனிக்கு நல்ல வருமானம் கிடைத்தது . 
அதனால் வெள்ளைக்காரக் கம்பெனியின் வருமானம் குறைந்தது . அதனால் 
தான் வெள்ளைக்காரர்கள் அவர் மீது கோபங் கொண்டார்கள் . 


வந்த 


அது மட்டுமல்ல , அவர் தமிழில் மிகவும் பாண்டித்யம் பெற்றவர் . 
எனவே மக்களுக்கு அந்நிய ஆட்சியின் கொடுமையை நன்கு எடுத்துச் 
சொன்னார் . அவர்கள் முன்பு வெளிநாட்டிலிருந்து 

துணிகளைக் 
கொளுத்தினார் . நமக்கு வேண்டிய பொருட்களை நாமே செய்ய வேண்டும் . 
நமது நாட்டுப் பொருட்களைத்தான் நாம் பணம் 

கொடுத்து 

வாங்க 
வேண்டும் . அப்போது தான் நமது பணம் 

வெளியே போகாது என்று 
கூறினார் . இதுதான் சுதேசி இயக்கம் இது மக்களுக்குப் பிடித்தது . 
இவரும் , இவருடைய நண்பர் சுப்ரமணிய சிவா என்ற இளந்துறவியும் 
மேடையில் நன்கு பேசினார்கள் . திருநெல்வேலி மாவட்டத்தில் 

மாவட்டத்தில் வெள்ளைக் 
கார அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு பெருகியது . 


அப்போதுதான் கலெக்டர் விஞ்ச் நம் சிதம்பரனாரை விசாரித்தார் . 
அவரது துணிச்சலான பதிலினால் கோபமுற்ற க்லெக்டர் அவரைக் கைது 
செய்தார் . அதனால் மக்கள் ஆத்திரமுற்றார்கள் . கோபங்கொண்டு போலீஸ் 
ஸ்டேஷனைக் கொளுத்தினர் ; கலகம் செய்தனர் . 

கலகம் தீவிரமானது . 
போலீஸார் சுட்டனர் . 

இந்தக் கலகங்களுக்கெல்லாம் 

சிதம்பரனாரும் 
சுப்ரமண்ய சிவாவுமே காரணமென்று அரசாங்கம் கூறியது . சிதம்பரனாருக்கு 
நாற்பது ஆண்டுகளும் சுப்ரமண்ய சிவாவுக்கு பத்து ஆண்டுகளும் நாடு 
கடத்தித் தண்டனை விதித்தது . இதனை நாடெங்கிலும் மக்கள் எதிர்த்தனர் . 
பின்பு நான்கு ஆண்டுகள் கடுங்காவலாக அது மாற்றப்பட்டது . 


45 


செக்கை , 


சிதம்பரனார் முதலில் கோயம்புத்தூர் சிறையில் இருந்தார் . 
பின்பு கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார் . 

சிறையில் 

அவருக்கு 
கடினமான வேலைகள் தரப்பட்டன . எண்ணெய் ஆட்டும் 
மாடுகள் தான் சுற்றிச் 

சுற்றிச் சுற்றி இழுக்கும் . மாடுகளுக்குப் பதில் சிதம்பர 
னாரையே செக்கை இழுக்க வைத்தனர் .. எனவே செக்கிழுத்த செம்மல் 
என அழைக்கப்பட்டார் . 

சிதம்பரனாருக்குக் கொடுத்த தண்டனையைப் பார்த்து தூத்துக் 
குடியில் அவர் ஆரம்பித்த சுதேசிக் கப்பல் 

கம்பெனிக்காரர்கள் பயந்து 
விட்டனர் . கப்பல் கம்பெனியைக் கலைத்து விட்டனர் . வெள்ளையர்களிடமே 
அந்தக் கப்பல்களை விற்று விட்டனர் . இதைக் கேள்விப்பட்ட சிதம்பரனார் 
மிகவும் கவலைப்பட்டார் , 

சிறையிலிருந்து வெளி வந்த பின் தமது வக்கீல் தொழிலை 
நடத்த முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார் . பணவசதியின்றி வறுமையில் 
வாடினார் . 

பின்பு அரசாங்கத்தின் அனுமதி பெற்று தம் தொழிலை 
நடத்தினார் . 

தமிழில் மிகவும் கெட்டிக்காரரான சிதம்பரனார் சிறந்த 
நூல்கள் எழுதியுள்ளார் . நல்ல ஆங்கில நூல்களை தமிழில் 

மொழி 
பெயர்த்தார் . தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தார் , 

ஆயினும் தம் தாய் நாட்டு சேவையை அவர் மறக்கவில்லை . 
தாம் சாகும் தருவாயில் கூடத் தேசப் பக்திப் பாடல்களை மற்றவர்களைப் 
பாடச் சொல்லிக் கேட்டுக் கொண்டே இறந்தார் . நாடு விடுதலையடை 
வதைப் பார்க்காமல் இறந்து போவது பற்றி மிகவும் வருந்தினார் . 


அவர் இறந்த பின் , அவர் விரும்பியபடியே நாடு விடுதலை 
பெற்றது . தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையே விடப்பட்ட கப்பலுக்கு 
வணிகர்கள் வ . உ . சிதம்பரம் என்று பெயரிட்டனர் . 

இவ்வாறு 
கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனாருக்கு மக்கள் தங்கள் நன்றியைக் காட்டிக் 
கொண்டனர் . மேலும் தூத்துக்குடியில் அவர் பெயரில் ஒரு பெரிய கல்லூரி 
தூத்துக்குடி மக்களால் நடத்தப்பட்டு வருகிறது .. 

பயிற்சி 
( 1 ) , சிதம்பரனார் ஏன் சுதேசிக் கப்பல் கம்பெனியை ஆரம்பித்தார் ? 
( 2 ) அவர் வாங்கிய கப்பல்களின பெயரென்ன ? 
( 3 ) ஆங்கில அரசாங்கம் அவருக்குக் கொடுத்த தண்டனை என்ன ? 
( 4 ) சிதம்பரனார ஏன செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்பட்டார் ? 


46 


20. மகாத்மா காந்தி 
காந்திஜி ஒரு முறை ஒரு சிறிய பள்ளிக்குச் சென்றார் . அங்கே 
யிருந்த ஒரு சிறுவன் எழுந்து , பாபுஜி , நீங்கள் ஏன் சட்டை போடுவதில்லை ? 
உங்களிடம் சட்டையில்லையா ? நான் என் அம்மாவிடம் கேட்டுச் சில சட்டைகள் 
கொண்டு வருகிறேன் என்றான் . அதற்கு காந்திஜி எனக்கு நாற்பது கோடி 
சட்டைகள் வேண்டுமே உன்னால் அதைக் 
கொண்டு வர முடியுமா ? என்றார் . இந்தியா 
வில் அவர் காலத்தில் வாழ்ந்த நாற்பது கோடி 
மக்களுக்கும் சட்டை அணிய முடிந்தால்தான் , 
தாம் சட்டை போட முடியுமென்று கூறுகிறார் 
காந்திஜி . இப்படி இந்திய மக்கள் அனைவரை 
யும் தம் மக்களாகப் பாவித்தவர் காந்திஜி . 


நம் நாட்டைக் காக்க வந்த சாந்தி 
மகரன் 1869 - ம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 
3 - ம் நாள் போர்பந்தர் நகரில் பிறந்தார் . 
சிரவணன் கதையும் , அரிச்சந்திரன் கதையும் 
அவருக்குப் பிடித்தவை . வயதான தாய் 
தந்தையரை ஊர்ஊராகத் தோளில் சுமந்து 
சென்று , - கடவுளை வழிபட்டவன் சிரவணன் . 

படம் 20. மகாத்மா காந்தி 
அரிச்சந்திரன் 

தான் சொன்ன சொல்லைக் காக்க 

நாட்டையும் , 
மனைவியையும் , மகனையும் இழந்தவன் . உண்மைக்காக துயருற்றான் . இவை 
அவர் மனத்தில் ஆழமாகப் பதிந்தன. அதன்படி தாய் தந்தையரை அதிகமாக 
நேசித்தார் ; உண்மையைக் கடவுளாக வழிபட்டார் . 


பள்ளிப் படிப்பு முடிந்து சட்டப் படிப்புப் படிக்க லண்டன் 
சென்றார் . அப்போது தம் தாய்க்கு லண்டனில் மது அருந்த மாட்டேன் , 
மாமிசம் 

சாப்பிடமாட்டேன் , ஒழுக்கமாக வாழ்வேன் என்று மூன்று 
சத்தியங்கள் செய்து கொடுத்தார் . கடைசி வரை அந்த சத்தியத்தைக் 
காப்பாற்றினார் . 


சட்டம் படித்து பாரிஸ்டராக 

இந்தியா திரும்பினார் . 
தென்னாப்ரிக்காவில் வழக்கு ஒன்றினை வாதாட அவருக்கு அழைப்பு வந்தது . 
அங்குச் சென்றார் . வெள்ளையர்கள் கறுப்பர்கள் என்ற பாகுபாடு அங்கு 
இருந்தது . அங்கே ஏராளமான இந்தியர்கள் - வசித்தனர் . 

. இந்தியர்கள் 
வாழும் பகுதிகள் ஊரைவிட்டு ஒதுங்கி இருந்தன . வெள்ளையர்களோடு 
வாழவும் , பிரயாணம் செய்யவும் அவர்களுக்கு உரிமையில்லை . அவர்களுக்கு 
அங்குத் தோட்டங்களில் வேலைபார்க்கச் சென்ற இந்தியக் கூலிகள் முன்னேற 


47 


கண்ட 


வழியிலலை . இதனைக் 

காந்திஜி அமைதியான முறைகளில் 
தென்னாப்ரிக்கர்களுடைய சட்டங்களை மீறி நடந்தார் , தவறான சட்டங்களை 
மறுக்கும் சத்யாக்கிரகம் இப்படித்தான் ஆரம்பமானது . திரும்பவும் இந்தியா 
வந்து , தம் மனைவி கஸ்தூரி பாயையும் மக்களையும் அங்கு அழைத்துச் 
சென்றார் . நடுங்காலம் போராடினார் . வெள்ளையர்கள் ஓரளவு இந்தியர் 
களை நன்கு நடத்த ஒப்புக் கொண்டனர் . 


அதன் பின்பு காந்திஜி இந்தியா திரும்பினார் . இந்தியா விடுதலை 
பெற பாலகங்காதர திலகர் , கோகலே போன்ற தலைவர்கள் பாடுபட்டுக் 
கொண்டிருந்தனர் . காந்திஜி வந்த பின் , அவரே விடுதலைப் போராட்டத்திற்கு 
தலைவரானார் . அஹிம்சை வழியில் ஆங்கிலேயரை எதிர்க்க ஆரம்பித்தார் . 
ஆங்கிலேய அரசாங்கத்தோடு ஒத்து உழைக்க மறுத்தார் .. ஒத்துழையாமை 
இயக்கம் ஆரம்பித்தார் . ஆங்கிலேய சட்டங்களை மீறினதால் 

ஆயிரக் 
கணக்கானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் . காந்திஜியும் தலைவர் 
களும் சிறையில் வைக்கப்பட்டனர் . 


அதுமட்டுமன்று , வெளி நாட்டுத் துணிகளைப் பயன்படுத்தக் 
கூடாது ; நாமே நூல் நூற்று நெய்த ஆடையை - கதராடையைத்தான் 
உடுத்த வேண்டும் , எனக் கேட்டுக் கொண்டார் .. 

ஏராளமாக அந்நியத் 
துணிகள் கொளுத்தப்பட்டன . கதர் இயக்கம் ஆரம்பமாயிற்று . இதனால் 
நம் நாட்டுப் பணம் , பொருள் இவை நம்மிடையே தங்கியது . 


அவர் காட்டிய ஒத்துழையாமை வழியில் மக்கள் 

சென்றனர் . 
பலர் ஆங்கில அரசாங்கம் தந்த பட்டங்களையும் பதவிகளையும் துறந்தனர் . 
ஏழை 

மக்கள் பயன்படுத்தும் உப்பை தயார் செய்ய அரசாங்கம் வரி 
விதித்தது . இந்த உப்பு சட்டத்தை மீறி காந்திஜி தொண்டர்களோடு தண்டி 
என்ற இடம் சென்று உப்பு எடுத்தார் . அதன்படி உப்பு சத்தியாக்கிரகம் 
பல இடங்களிலும் நடைபெற்றது . 


பலமுறை சிறை சென்றும் , பேச்சுகள் நடத்தியும் பயனில்லை . 
பிறகு வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் ஆரம்பித்தார் . முடிவில் 
ஆங்கிலேய அரசாங்கம் நமக்கு விடுதலை கொடுக்க ஒப்புக் கொண்டது . 
நாம் 1947 - ல் விடுதலையடைந்தோம் . 


நம் மக்களில் ஒரு பகுதியினரைத் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று 
ஒதுக்கியிருப்பது கண்டு காந்திஜி வருந்தினார் . அதனைத் தீண்டாமை நோய் 
என்றார் . இந்தத் தீண்டாமை ஒழிப்பிற்காக நாடெங்கும் சென்றார் தாமே 
அவர்களோடு ஒன்றாக ஆச்ரமத்தில் வாழ்ந்து வழிகாட்டினார் . மக்கள் தவறு 
செய்த போதெல்லாம் , உண்ணாவிரதமிருந்து தன்னை வருத்திக் கொண்டார் . 


48 


நாடு விடுதலையடைந்தது . ஆனால் பாரதம் , பாகிஸ்தான் என்று இரு 
கரிவுகளாகப் பிரிந்தது . பாரதத்தில் வசித்த முஸ்லீம்களில் சிலரும் பாகிஸ் 
தானில் வசித்த இந்துக்கள் சிலரும் ஒருவருக்கொருவர் வெறுப்புற்றனர் . 
கொலையும் கலகங்களும் நடந்தன . திரும்பவும் உண்ணாவிரதமிருந்தார் . 
கலகம் நடந்த இடத்திற்கெல்லாம் கால் நடையாகச் சென்று , அக்படம்: 
அஹிம்சை வழியில் நடக்கச் சொன்னார் . என்ன செய்தும் என்ன பயன் ? 
அவரது அன்பு வழியைப் புரிந்து கொள்ளாத கோட்சே என்பவன் , டில்லியில் , 
அவர் பிரார்த்தனைக் கூட்டத்திற்குச் சென்று கொண்டிருந்த பொழுது 
அவரைச் சுட்டுக் கொன்று விட்டான் . 


இந்தப் புனித நாட்டிற்கு விடுதலை தேடித்தர வந்த தலைவர் 
அவர் . அவர் தமக்காக வாழவில்லை . மக்களுக்காக வாழ்ந்தார் . உண்மையும் 
அஹிம்சையும் அவர் வழியாகியது . அதனால்தான் அவரை மகாத்மா என்று 
வணங்குகிறோம் . ‘ நாட்டின் தந்தை என்று போற்றுகிறோம் . 


பயங்க 


( 1 ) காந்திஜியைக் கவர்ந்த கதைகள் யாவை ? 
( 2 ) இங்கிலாந்திற்குச் செல்லும் போது அவர் தாய்க்குக் கொடுத்த உறுதி மொழிகள் 

யாவை ? 
( 6 ) காந்திஜியை ஏன் • மகாத்மா என்கிறோம் ? 


49 


21. பண்டித ஜவஹர்லால் நேரு 


அலஹபாத்தில் அரண்மனையையும் விடப் பெரிய , அழகான வீடு ; 
அதில் அரசரைப்போல் வாழும் சீமான் . அவர் அன்று மெத்தைக் கட்டிலின் 
வசதியைவிட்டுக் கீழே வெறுந்தரையில் படுத்துப் பார்க்கிறார் ; கண்கள் கலங்கு 
கின்றன . ஏன் ? அந்த அரண்மனையில் வளர்ந்த அவரது ஒரே செல்வ மகன் 
ஆங்கிலேயருக்கு எதிராகப் போராடப் போகிறான் . நாட்டு விடுதலைக்காக 

ஆங்கிலேயர்களை எதிர்க்கப்போகிறான் . 
உடனே 

அவர்கள் அவனைச் 
யில் தள்ளி விடுவார்கள் . சிறையில் மகன் 
கட்டாந்தரையில் படுப்பான் . அந்த அனுபவம் 
எப்படி இருக்கும் என்று தந்தை தானே தரை 
யில் படுத்துப் பார்க்கிறார் . 


சிறை 


நாட்டு விடுதலைக்காக தாயார் , 
தந்தை , சகோதரிகள் , மனைவி , மகள் என்று 
எல்லோரும் பாடுபட்ட தியாகக் குடும்பம் 
ஜவஹர்லால் நேருவின் குடும்பம் . அவரது 
பதின் மூன்றாம் வயதிலேயே அவரை 

இங்கிலாந்திற்கு அனுப்பி அங்கேயே தங்கிப் 
படம் 21 . 

படிக்கவைத்தார் தந்தை மோதிலால் நேரு . 
பண்டித ஜவஹர்லால் நேரு 

இங்கிலாந்து நாட்டில் கேம்ப்ரிட்ஜில் பி.ஏ. ஆனர்ஸ் படித்து முடித்துச் 
சட்டமும் படித்துத் திரும்பினார் . இங்கிலாந்தில் இருக்கும்போதே ஆங்கிலே 
யர்களுக்கு எதிராக இந்தியாவில் மக்கள் என்னென்ன முயற்சிகள் 
வருகிறார்கள் என்று தெரிந்து வைத்திருந்தார் . அப்போது நமக்கு வேண்டிய 
உரிமைகளைச் சிறிது சிறிதாகப் பொறுத்திருந்து வாங்க வேண்டுமென்று பல 
தலைவர்கள் நினைத்தனர் . ஆனால் ஜவஹருக்கு அது பிடிக்கவில்லை . 
விடுதலைக்காகத் தீவிரமாகப் பாடுபட நினைத்தார் . அவரது தந்தையின் 
அனுமதி முதலில் கிடைக்கவில்லை . 


செய்து 


ஆனால் பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு பாவமும் அறியாத 
மக்களை , ஜெனரல் டயர் என்னும் ஆங்கிலேய அதிகாரி சுட்டுக் கொன்றான் . 
அதனால் நாட்டில் காந்திஜி தலைமையில் 

மக்கள் ஆங்கிலேயர்களை 
எதிர்த்தனர் . மோதிலால் நேருவும் , ஜவஹரும் நாட்டு விடுதலைக்காகப் 
| பாடுபட ஆரம்பித்தனர் ; பலமுறை சிறைப்பட்டனர் . 19-29 - ல் லாகூரில் 
ஜவஹர்லால் நேரு அகில இந்திய காங்கிரசுக்குத் தலைமை வகித்தார் . பூர்ண 
சுதந்திரம் பெறுவதே நமது இலட்சியம் என்று கூறினார் . அதுமுதல் போராட்டம் 


50 


தொடர்ந்தது . அவர் குடும்பத்தார் அனைவரும் ஒவ்வொருவராகக் 
கைது செய்யப்பட்டனர் . அடுத்த சில ஆண்டுகளில் அவரது தந்தை - இறந்து 
விட்டார் . மனைவி கமலா நேருவும் உடல் நோயுற்றார் . அதன் காரணமாக 
ஜவஹர் விடுதலை செய்யப்பட்டார் . தம் மனைவியின் உடல் நலத்திற்காகச் 
சுவிட்சர்லாந்து சென்றார் . எனினும் கமலா நேரு உடல் நலங்குன்றி இறந்தார் . 


தம்மை விட்டுத் தாயும் , தந்தையும் , மனைவியும் இறந்த போதும் 
நேருஜி மனங் கலங்கவில்லை . தொடர்ந்து காந்திஜி ஆரம்பித்த போராட்டங் 
களில் எல்லாம் கலந்து கொண்டார் . அதனால் ஆங்கிலேய ஆட்சியில் சிறையில் 
சுமார் ஒன்பது ஆண்டுகள் வாடினார் . 

சிறையிலிருந்து நேருஜி தமது மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதங்கள் 
மிகச் சிறப்பானவை . நமது நாட்டைப் பற்றி இந்தியா விழித்தெழுகிறது 
என்ற புத்தகத்தை ஜவஹர் அங்குதான் எழுதினார் . , 

ஜவஹரைப் போன்ற பெரிய தலைவர்களின் இடைவிடாத உழைப் 
பால்தான் நமக்குச் சுதந்திரம் 1947 - ல் கிடைத்தது . சுதந்திர இந்தியாவின் 
முதல் பிரதம மந்திரியாக ஜவஹர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . அதுமுதல் 
1964 - ல் அவர் இறக்கும் வரை 

வரை நமது பிரதம மந்திரியாகப் பணியாற்றி 
யுள்ளார் . 

அந்தக் காலத்தில் நமது நாட்டில் பல பெரிய அணைக்கட்டுகள் கட்டி 
நீர்ப்பாசன வசதி செய்தார் . அதனால் விவசாயம் 

வளர்ந்தது . பெரிய 
தொழிற்சாலைகளை ஏற்படுத்தினார் . அதனால் நம் நாடு தொழில்வளத்தில் 
முன்னேறியுள்ளது . 

நம்மை விட்டுச் சென்ற ஆங்கிலேயருடன் நட்பு நாடாகவே நாம் 
வாழ்கிறோம் . உலகில் எந்த நாட்டுடனும் நாமாகப் போருக்குப் போகக் 
கூடாது என்ற நல்ல வழியில் நம் நாடு செல்கிறது . இதற்கெல்லாம் நேருஜி 
காட்டிய வழிதான் காரணம் . 
தினமும் பதினெட்டு மணி நேரம் நேருஜி அயராது 

வேலை 
பார்த்தார் . அவரது தலைமையில் நாடு முன்னேறியது . அவர் 1964 ஆம் 
ஆண்டு மே 27 ஆம் தேதி நம்மை விட்டுப் பிரிந்தாலும் இந்த நாட்டு வயல் 
வெளியில் , காற்று வெளியில் நம்மோடுதான் இருக்கிறார் . 


பயிற்சி 


( 1 ) நேருஜியின் குடும்பத்தை ஏன் தியாகக் குடும்பம் என்கிறோம் ? 
( 2 ) லாகூர் காங்கிரஸில் நேருஜி கூறியதென்ன ? 
( 3 ) நம் நாட்டில் எவ்வாறு விவசாயம் வளர்ந்தது ? 
( 4 ) நேருஜி நமக்குக் காண்பித்த நல்ல வழி யாது ? 


5 / 


22. மௌலானா அபுல்கலாம் ஆணாத் 


முஸ்லீம்கள் நூற்றுக் கணக்கில் உட்கார்ந்து ஏதோ ஒரு பத்திரி 
கையைப் படித்து விளக்குவதைக் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே ; இவர்கள் 
மட்டுமா , வட இந்தியாவில் கி . பி . 1912 ஆம் ஆண்டில் எங்குப் பார்த்தாலும் 
முஸ்லீம்கள் கையில் அந்தப் பத்திரிகைதான் . உருது மொழியில் உள்ள அந்தப் 

பத்திரிகையில் அப்படி என்னதான் எழுதியிருந்தது ? 
முதியோர் , இளைஞர் என்று எல்லோரும் அதில் எழுதி 
யுள்ளதைப் பற்றி யோசிக்கிறார்கள் . ஒருவருக்கொரு 
வர் சொல்லிக் கொள்கிறார்கள் . அந்தப் பத்திரிகையில் 
சொல்லியிருப்பது சரிதான் என்று நினைக்கிறார்கள் .. 


அது என்ன பத்திரிகை? அதன் ஆசிரியர் 
யார் ? அதுதான் அல் - ஹிலால் என்ற உருது மொழிப் 
பத்திரிகை . இதை நடத்திய ஆசிரியர் மௌலானா 
அபுல்கலாம் ஆஸாத் என்ற பேரறிஞர் . அப்போது 

இந்திய விடுதலைக்காக நாடெங்கும் மக்கள் சேர்ந்து 
படம் 22. மௌலானா 

பாடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் ; ஆனால் அதில் , 
அபுல்கலாம் ஆலாத் முஸ்லீம்கள் சேராது . தனியாக ஒதுங்கி இருந்தார்கள் , 
அது தவறு . சுதந்திரம் பெற , மற்ற மக்களோடு சேர்ந்து முஸ்லீம்களும் பாடு 
பட வேண்டுமென்று , அழகாக அல் - ஹிலால் பத்திரிகையில் சொன்னார் .. அவர் 
உறுதியாகக் கூறியது , எல்லோருக்கும் 

சரி என்று பட்டது . முஸ்லீம்கள் 
காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார்கள் . 


முஸ்லீம்களும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தது ஆங்கிலேயர்களுக்குப் 
பிடிக்கவில்லை . அவரை அவர் 
அவர் சொந்த ஊரான கல்கத்தாவை 

விட்டு 
விரட்டியது . முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் வங்காளம் , பஞ்சாப் , டில்லி , 
ஐக்கிய மாகாணம் ( இப்போதைய உத்தரப் பிரதேசம் ) போன்ற இடங்களில் 
அவர் இருக்கக்கூடாது என விரட்டியது . அபுல்கலாம் ஆஸாத் பீஹார் மாநிலம் 
சென்று ராஞ்சி என்ற ஊரில் வாழ்ந்தார் . அவரது பத்திரிகையும் நிறுத்தப் 
பட்டது . 


பதினைந்தாம் வயதிலேயே திருக்குரானை மலப்பாடமாக அறிந்த 
அபுல்கலாம் தேச பக்தர் ; முகமது காஹிருத்தீனனின் மைந்தர் . தாயிடமிருந்து 
அரபு மொழியையும் தந்தையிடமிருந்து உருது மொழியையும் கற்றார் . அவர் 
குரானை நன்கு அறிந்த சிறந்த முஸ்லீம் . ஆங்கில மொழியை நன்கு கற்றார் . 


52 


நம் நாட்டு முஸ்லிம்களும் விடுதலைக்குப் பாடுபட வேண்டுமென்று உணர்ந்தார் 
அல் - ஹிலால் என்ற பத்திரிகையில் மிகவும் அழகாக எடுத்துக் காட்டினார் . 


அதனால் 


ராஞ்சியிலிருந்து நான்கு ஆண்டுகள் கழித்து வெளியேறினார் .. 
அப்போது ஆங்கிலேயரை எதிர்க்க காந்திஜியும் வந்துவிட்டார் . ஜெனரல் 
டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரி ‘ ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் 
கூடியிருந்த மக்களை நூற்றுக் கணக்கில் ஈவு இரக்கமற்றுக் கொன்றுவிட்டான் . 
ஏராளமான இந்துக்களும் , முஸ்லீம்களும் இதில் இறந்து விட்டனர் . இதனால் 
அநேக முஸ்லீம்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக எழுந்தனர் . முதல் உலகப் போர் 
முடிவில் முஸ்லீம்களால் கலிபாவாகக் கருதப்பட்ட துருக்கி சுல்தானின் பேரரசின் 
பல பகுதிகள் அவர்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டன . 
கிலாபத் வலிமை குன்றியது . 

இதனாலெல்லாம் 

அபுல்கலாம் ஆஸாத் 
கூறியவை சரியென்று முஸ்லீம்கள் அறிந்து கொண்டனர் . எனவே , ஆங்கிலே 
யர்கள் என்ன சொன்னாலும் என்ன சட்டம் போட்டாலும் அவர்களோடு 
ஒத்து . உழைக்காமல் எதிர்க்க வேண்டும் என்று காந்திஜி கூறினார் . அதன் 
படியே நடப்பதாக முஸ்லீம்களும் காந்திஜியிடம் கூறினர் ; முஸ்லீம்களின் 
தலைவராக அன்று அவர்களை நடத்தியது மௌலானா அபுல்கலாம் ஆஸாத் . 
அன்று முதல் டில்லி , பஞ்சாப் , பீஹார் , ஐக்கிய மாகாணம் , வங்காளம் எல்லா 
இடங்களுக்கும் சென்று ஆங்கிலேயருக்கு எதிராகப் பேசினார் . இந்துக்களும் 
முஸ்லீம்களும் ஒன்றுபட்டனர் ; இந்துத் தலைவர்களைப் போல் முஸ்லீம் 
தலைவர்களும் தமது சொத்துகளை விட்டு , பட்டங்களை விட்டு , விடுதலைக் 
காக வேலைசெய்ய வந்தனர் . 


இப்படிப்பட்டவரை ஆங்கிலேய அரசாங்கம் சும்மா விட்டுவைக்குமா ? 
கைது செய்து சிறையில் தள்ளியது . * ஓர் ஆண்டு கடுங்காவல் தண்டனை 
கொடுத்தது . தாம் எதிர்பார்த்ததைவிடக் குறைந்த தண்டனைதான் இது 
என்று கூறினாராம் ; எப்படியிருக்கிறது ? அதன் பின்பு , காந்திஜி நடத்திய 
எல்லாப் போராட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டார் . முஸ்லீம் சகோதரர்கள் 
இந்தச் சுதந்திரப் போரில் நாட்டு மக்களோடு சேர்ந்திருக்க வேண்டுமென்று 
அவர்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டு வந்தார் . இந்து முஸ்லீம் கலகங்கள் 
ஈற்பட்டபோ 

போது இருவரிடமும் உருக்கமாக வேண்டிக் கொண்டார் . ஆங்கிலே 
பர்கள் அவரை அடிக்கடி. சிறையில் அடைத்தனர் . தமது அருமை மனைவி 
இறந்து போதும் இவர் சிறையில் தான் இருந்தார் . 


தாடு விடுதலை ஆகடந்தபோது , ஆலாத அகில இந்திய காங்கிரஸ் 
தலைவராகயிருந்தார் . பண்டித இவஜெர்லால் நேரு அவர்கள் இவரைக் 


53 


கட்டாயமாக அமைச்சராக வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் . காந்திஜியும் 
வேண்டிக் கொண்டார் . அதனால் கல்வி அமைச்சராக இருப்பதாக ஒப்புக் 
கொண்டார் . சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் இவரே . 1958 - ல் 
இவர் இறந்தார் . 


பயிற்சி 
( 1 ) மௌலானா அபுல்கலாம் ஆஸாத் நடத்திய பத்திரிகை பெயர் என்ன ? 
( 2 ) அந்தப் பத்திரிகையில் அவர் எழுதியது என்ன ? 
( 3 ) ஜாலியன் வாலாபாக் கில் நடந்தது என்ன ? 
( 4 ) சுதந்திர இந்தியாவில் அவரது பணி என்ன ? 


54 


( 


| 


23. சுபாஷ் சந்திர போஸ் 
அன்று 1943 ஆம் ஆண்டு அக்டோபர் 2 ஆம் நாள் இந்தியாவின் 
மூவர்ணக் கொடி பறந்து கொண்டிருக்கிறது . இந்திய சுதந்திர அரசாங்கத்தின் 
பிரதம மந்திரியாக சுபாஷ் சந்திர போஸ் பதவி ஏற்கிறார் . ஏராளமான மக்கள் 
கூடியிருக்கிறார்கள் . இராணுவ வீரர்களும் அணிவகுத்து 

நிற்கிறார்கள் 
குழந்தைகளே , இந்தியா 1947 ஆம் ஆண்டு 
ஆகஸ்டு 15 ஆம் நாளில் அல்லவா சுதந்திரம் 
பெற்றது ? இதென்ன அதற்கு முன்பே சுதந்திர 
விழாக் கொண்டாட்டம் ? இது எங்கே நடக் 
கிறது ? இது இந்தியாவிலேயே நடக்கவில்லை . 
நம் நாடு விடுதலை அடைய பலமுறை போராட் 
டம் நடத்தினார் போஸ் . 

பல முறை சிறை 
சென்றார் . பின்பும் ஆங்கிலேயர்கள் நம் 
நாட்டிலிருந்து செல்லும் வழியாக இல்லை . 
எனவே , நாட்டிலிருந்து வெளியேறி ஜெர்மனி , 
ஜப்பான் நாடுகளின் உதவியோடு நம் நாட்டின் 
மீது படையெடுத்து ஆங்கிலேயர்களை விரட்ட 
முயற்சி செய்கிறார் . இந்தக் கொண்டாட்டம் 
சிங்கப்பூர் நகரத்தில் நடக்கிறது . நாட்டின்மேல் 

படம் 23. சுபாஷ் சந்திர போஸ் 
இவ்வளவு பாசமா ? 

ஆம் . வங்காளத்தில் கடக் நகரில் பிறந்த சுபாஷ் சந்திரபோஸ் 
நம் நாட்டின் வீரமகன் . தம் வாழ்நாள் முழுவதும் நமது நாட்டிற்கே உழைத்த 
பெருமகன் . கடக் நகரில் மெட்ரிகுலேஷன் வரை படித்தார் . பின்பு கல்கத்தா 
வந்து கல்லூரியில் படித்தார் . கல்லூரி மாணவர்களிடையே சுபாஷ் தேச 
பக்தியை வளர்த்தார் . இந்தியர்களை இழிவுபடுத்திப் பேசிய ஓர் ஆசிரியரை 
எதிர்த்தார் . அதனால் இவரோடு பல மாணவர்களும் கல்லூரியிலிருந்து வெளி 
யேற்றப்பட்டனர் . பின்பு மற்றொரு கல்லூரியில் சேர்ந்து பி.ஏ. படித்து 
முடித்தார் . அதன் பின்பு அவருடைய தந்தையார் இங்கிலாந்து சென்று 
ஐ . சி . எஸ் . படிக்கச் சொன்னார் . ஐ . சி . எஸ் . படித்தால்தான் ஆங்கிலேய 
அரசாங்கத்திடம் உயர்நிலை வேலை பார்க்க முடியும் . 

அப்படி வேலை 
பார்க்க சுபாஷுக்குப் பிரியமில்லை . எனவே , இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் 
நகரில் எம் . ஏ . படித்து முடித்தார் . 

அப்போது இந்தியா விடுதலை பெற காந்திஜி நாட்டு மக்களை ஒன்று 
சேர்த்திருந்தார் . வங்காளத்தில் சித்தரஞ்சன் தாஸ் என்ற தலைவர் தமது 
வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு நாட்டுத் தொண்டுபுரிய முன்வந்தார் . அவ்வாறு 
சுபாஷ் ஐ . சி . எஸ் . படிக்காமலேயே இந்தியா திரும்பினார் . சித்தரஞ்சன் தாஸ் 
அவர்களைத் தமது குருவாகக் கொண்டார் . இருவரும் காந்திஜியுடன் சேர்ந்து 
அரசாங்கத்தை எதிர்த்தனர் . இருவரையும் ஆங்கிலேயர்கள் கைது செய்தனர் .. 


55 


விலிருந்து 


சிறையில் இருவரும் ஒரே , அறையில் அடைக்கப்பட்டனர் . சித்த 
ரஞ்சன் தாசின் ஒழுக்கமும் எளிமையும் இவரை மிகவும் கவர்ந்தது . 

சிறையி 
லிருந்து வெளிவந்த பின் சித்தரஞ்சன் தாஸ் சட்டசபைத் தேர்தலில் நின்றார் . 
சுபாஷ் சந்திர போஸ் அவருக்காகத் தேர்தலில் வேலை செய்தார் ; நிறைய 
மேடைகளில் பேசினார் . ஆங்கிலேயரிடமிருந்து நாம் விடுதலை அடைய 

ளைஞர்களுக்கு நாட்டுப்பற்று வேண்டுமென்பதை உறுதியாக எடுத்துச் 
சொன்னார் . தாஸ் வெற்றி அடைந்தார் . 

ஆனால் , 

போஸை அரசாங்கம் 
திரும்பவும் கைது செய்தது . 

1940 ஆம் ஆண்டு திரிபுரா என்னும் இடத்தில் காங்கிரஸ் மகாநாடு 
நடந்தது . மகாத்மா காந்திஜியும் அவரைச் சேர்ந்தவர்களும் அஹிம்சா வழியில் 
சுதந்திரம் கேட்டுக்கொண்டிருந்தது அவருக்குப் பிடிக்கவில்லை . ஆங்கிலேயரிட 
மிருந்து விடுதலையைப் போராடிப் பெற நினைத்தார் . வெளிநாட்டினர் உதவி 
யோடு ஆங்கிலேயரை விரட்ட நினைத்தார் . இப்போது மறுபடியும் கைது 
செய்யப்பட்டார் . விடுதலை யடைந்தபின் கல்கத்தாவில் தமது வீட்டிலிருந்து 
வெளிநாடுகளுக்குச் செல்ல நினைத்தார் . ஒருவருக்கும் தெரியாமல் கல்கத்தா 

வெளியேறினார் . அப்போது இரண்டாம் உலக மகாயுத்தம் 
நடந்து கொண்டிருந்தது . போஸ் ஜெர்மனிக்குச் சென்று பின்னர் சிங்கப்பூர் 
சென்றார் . 

அங்கே ஜப்பானியருக்கும் ஆங்கிலேயருக்கும் போர் நடந்து 
கொண்டிருந்தது . ஜப்பானியரிடம் சரணடைந்த இந்தியப் போர் வீரர்களையும் 
தென்கிழக்கு ஆசியாவில் வசித்துவந்த சில இந்தியர்களைக்கொண்டும் போஸ் 
இந்திய தேசிய இராணுவம் அமைத்தார் . இந்திய தேசிய இராணுவத்தினர் 
உதவியால் இந்தியாவுக்குள் வந்து ஆங்கிலேயரை விரட்ட நினைத்தார் . இந்தியா 
சுதந்திரமடைந்தது என்று அறிவித்தார் . அதைத்தான் இந்தப் பாடத்தின் 
ஆரம்பத்தில் படித்தீர்கள் . இந்த வீரர்கள் இந்தியாவை ஆங்கிலேயரிடமிருந்து 
விடுவிக்க வடகிழக்கு எல்லையில் போர் செய்தனர் . ஆனால் வெற்றி 
பெறவில்லை . 

இதற்குள் சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரிலிருந்து டோக்கியோ 
சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகியது . அதில் அவர் இறந்திருக்கலாம் என்று 
நம்பப்படுகிறது . 

ஆங்கிலேயரை நாட்டிலிருந்து சீக்கிரமாக விரட்ட போர் தொடுத்த 
வீரர் சுபாஷ் . அவர் நாடு விடுதலை அடைவதைக் காணவில்லை . 

காணவில்லை . ஆனால் , 
அவர் வாழ்நாள் முழுவதும் தேசத்திற்காகவே வாழ்ந்தார் என்பதை நாம் 
மறக்கக்கூடாது . 

பயிற்சி 
( 1 ) சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவம் அமைத்தது என் ? எவ்வாடு ! 
4. சுபாஷ் சந்திர போவின் தியாகத்தை விளக்குக 


( 


* 


56 


24. டாக்டர் அம்பேத்கள் 


S 


அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த பையல் . 

வகுப்பு 
நடந்து கொண்டிருந்தது . எல்லாப் பையன்களும் பெஞ்சுகளில் உட்கார்த் 
திருந்தனர் . அவன் மட்டும் கீழே பாயில் உட்கார்ந்திருந்தான் , அவனுக்குத் 
தண்ணீர் தாகமெடுத்தது . பையன்களிடம் கேட்டான் . ஒரு பாத்திரத் 
தில் தண்ணீர் கொண்டு வந்து அவன் கையில் ஊற்றினார்கள் . ஏன் இப்படி ? 
அவன் 

தாழ்த்தப்பட்ட ஜாதியாம் . 
அவன் பெஞ்சில் மற்றவர்களோடு, உட்காரக் 
கூடாது . அவனாகத் தண்ணீர்ச் செம்பைத் 
தொடக்கூடாது . 


1 


டாக்டர் அம்பேத்கார் தான் இப் 
படிச் சிறுவயதிலேயே கஷ்டப்பட்டவர் . 
பின்னால் 

நமது சுதந்திர இந்தியாவின் 
அரசாங்கம் 

எப்படிச் செயல்பட வேண்டு 
மென்று அரசியல் சட்டங்களை வகுத்த 
பெரிய நிபுணர் அவர் ஆயினும் பிறந்த 
குலம் தாழ்ந்த குலம் என்பதற்காக மேலே 
கண்டபடி அவமானப்படுத்தப்பட்டார் . மிகச் 

படம் 24 . 
சிறுவயதிலேயே இவ்வாறு வருந்தியதால் 

டாக்டர் அம்பேத்கார் 
பின்னால் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தாம் பாடுபட வேண்டுமென்று 
உறுதி எடுத்துக் கொண்டார் . 

அம்பேத்கார் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர் . அவருடைய 
தந்தை இராணுவப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு 
பெற்றார் . தாம் ஓய்வு பெற்றவுடன் பம்பாய் நகருக்கு வந்தார் . தமது 
இரு புதல்வரை அழைத்துக் கொண்டு வந்தார் . அம்பேத்காருக்கு ஆறு 
வயதாக இருக்கும்போதே அவர் தாய் இறந்து விட்டார் . 
அண்ணனும் தம்பியும் எல்பின்ஸ்டன் பள்ளியில் படித்தனர் . அம்பேத்கார் 
மெட்ரிகுலேஷன் தேறினார் . 

அப்போது 

அவருக்கு ரமாபாய் என்ற 
பெண்ணைத் திருமணம் செய்து வைத்தார்கள் , அதன் பின்பு அவரைக் 
கஷ்டப்பட்டுக் கல்லூரியில் இரண்டாண்டுகள் படிக்க வைத்தார் 

அவர் 
தகப்பனார் . 

அதற்குமேல் அவர் தந்தைக்கு பணவசதியில்லை . பரோடா 
சமஸ்தான மன்னர் மாதம் ரூ . 25 தர ஒப்புக்கொண்டார் . இவ்வாறு 
பி . ஏ . பாஸ் செய்தார் . அதன்பின் அதே மன்னரின் உதவியால் அமெரிக்கா 
சென்று பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டம் பெற்று திரும்பினார் . 
தாம் மன்னரிடம் பெற்ற உதவிக்கு 10 ஆண்டுகள் அவரிடம் சமஸ்தானத்தில் 


பம்பாயில் 


57 


| 


வேலை செய்ய வேண்டியிருந்தது . அப்படி வேலை செய்யும்போது தாம் 
தங்குவதற்கு ஒருவரும் இடம் கொடுக்கவில்லை . ஒரு சத்திரத்தில் தங்கி 
யிருந்தார் . சில நாள்களுக்குப் பின் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் 
சேர்ந்தவர் என்று தெரிந்தது . அதற்குப் பிறகு அவர்களும் விரட்டி விட்டனர் . 
வேலையை விட்டுவிட்டு மிகுந்த வருத்தத்துடன் பம்பாய் வந்து சேர்ந்தார் . 

அதன் பின்பு பம்பாயில் சைடென்ஹாம் கல்லூரியில் பேராசிரி 
பராகப் பணிபுரிந்தார் . அப்போது கோலாப்பூர் என்ற இடத்தின் மன்னர் 
தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நிறைய உதவி வந்தார் . அம்பேத்கார் 
அவருடன் சேர்ந்து சாதிக் கொடுமைகள் பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்தார் . 
மகாநாடுகள் நடத்தினார் . ஊமைகளின் 

தலைவன் என்ற பத்திரிகை 
நடத்தினார் . எல்லோரும் சமம் என்பதை அதில் விளக்கினார் . பணத்தைச் 
சேமித்து வைத்தார் . தமது பார்ஸி நண்பர் உதவியுடனும் தமது பணத் 
துடனும் லண்டன் சென்று சட்டம் படித்து பாரிஸ்டராகத் திரும்பினார் . 

வழக்கறிஞராகத் தொழில் புரிந்தார் . எனினும் அவருக்குத் 
தாழ்த்தப்பட்ட மக்களின் நினைவுதான் எப்போதும் . இப்போது பம்பாய் 
அரசாங்கம் இவரை மேல்சபை உறுப்பினராக நியமித்தது . தகுதியுள்ள . 
தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் பதவி கொடுப்பதில் நியாயம் வேண்டும் 
என்று அரசாங்கத்திற்கு எடுத்துச் சொன்னார் . 


அப்போது ஆறு , குளம் , ஏரி இவை அரசாங்கத்திற்குச் சொந்த 
மானவை . அவற்றில் தாழ்த்தப்பட்டவர்களும் தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் 
என்று பம்பாயில் சட்டம் இயற்றப்பட்டது . 

ஆனால் 

மகாத் என்ற 
ஊரில் உயர் ஜாதி மக்கள் தாழ்த்தப்பட்டோரைத் தண்ணீர் எடுக்க விட 
வில்லை . அம்பேத்கார் அங்கே தாழ்த்தப்பட்டோர் மகாநாடு நடத்தினார் . 
ஊர்வலமாக அவர்களை அழைத்துச் சென்று அந்தக் குளத்தில் தண்ணீர் 
குடிக்கச் செய்தார் . இதனால் முதலில் கலகம் விளைந்தது . எனினும் 
பின்னால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நன்மை விளைந்தது . 
1930 - ல் லண்டனில் நடந்த வட்ட 

வட்ட மேஜை மகாநாட்டிற்கு 
இவரை ஆங்கில அரசாங்கம் அழைத்தது . லண்டன் சென்று தாழ்த்தப்பட்ட 
மக்கள் நிலையை விளக்கினார் . அவர்களுக்கு அரசாங்கம் என்னென்ன 
செய்ய வேண்டுமென்று சுட்டிக் காட்டினார் . 


ப 


மாநிலத் தேர்தல்கள் நடந்தபோது அம்பேத்கார் பம்பாய் மாநில 
சட்ட சபைக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . சீக்கிரமே தொழில் மந்திரியாக 
நியமிக்கப்பட்டார் . 

1947 - ல் நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு நமக்கு எந்த 
விதமான அரசாங்கம் வேண்டுமென்று முடிவு செய்ய அரசியல் நிர்ணய சபை 
கூடியது . பாபு இராஜேந்திர பிரசாத் அதன் தலைவரானார் . 

நமக் 


வேண்டிய அரசியல் சட்டங்களை வரைய ஏழு பேர் நியமிக்கப்பட்டனர் . 
அதில் அம்பேத்காரும் ஒருவராவார் . கடுமையாக வேலை செய்து நமது 
அரசியல் சாசனத்தை அம்பேத்கார் உருவாக்கினார் . 
ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவர் 

தமது சொந்த முயற்சியால் 
படித்து முன்னேறினார் . சுதந்திர இந்தியாவின் அரசியல் சட்டத்தையே 
வரைவு செய்தார் . எத்தகைய வளர்ச்சி ! முயற்சியிருந்தால் முடியாதது 
என்னே ? 
1956 டிசம்பரில் அம்பேத்கார் நம்மிடமிருந்து பிரிந்தார் . 

நமது 
சுதந்திர இந்தியா , தாழ்த்தப்பட்டவர்கள் கல்வியிலும் வாழ்விலும் முன்னேற 
முயன்று வருகிறது . அவரது ஆசைகள் நிறைவேறி வருகின்றன . 


f 


பயிற்சி 
( 1 ) டாக்டர் அம்பேத்கார் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ? 
( 2 ) டாக்டர் அம்பேத்கார் கற்று நல்ல நிலைக்கு வந்தவுடன் மக்களுக்கு என்ன பணி 

செய்ய நினைத்தார் ? 
( 3 ) சுதந்திர இந்தியாவிற்கு அவர் ஆற்றிய அருந்தொண்டு யாது ? 


. 


9 


25. காமராஜ் 

பாப் 
அத்தனை பேரும் படிக்கவேண்டும் . வயிற்றிலே ஈரமில்லாதவன் 
எப்படிப் படிப்பான் ? ஏழைக் குழைந்தைகளுக்குப் பள்ளிக்கூடத்திலேயே 
சோறு போட்டுப் படிக்க வைக்க வேண்டும் . இது மிக முக்கியம் . எப்படியும் 
எல்லா ஏழைகளும் படிக்க வேண்டும் . அவர்களுக்குத்தான் தேசம் இப்படிச் 

சொல்லி உட்கார்ந்தவர் அப்போதைய 
முதலமைச்சர் காமராஜ் . நாட்டில் ஏழைச் 
- சிறுவர் சிறுமியர் தங்கள் உணவிற்காகக் 
கூலி வேலை செய்யப் போவார்கள் . 
அப்படிப் போகாமல் பள்ளிக்கூடத்திலேயே 
சாப்பாடு போட்டுவிட்டால் படிக்க வந்து 
விடுவார்கள் என்று நினைத்த பெருமகன் 
காமராஜ். - 


மகனாக 


தமிழ்நாட்டின் தென் பாண்டி 
நாட்டில் விருதுநகரில் குமாரசாமி என்பார்க் 
கும் 

சிவகாமி என்பார்க்கும் 
1903 - ல் பிறந்தார் காமராஜ் . அப்போது 

ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு கொண் 
படம் 25. காமராஜ் 

டிருந்தார்கள் . விருதுநகர் வியாபாரத்திற்குப் 
பேர் போனது . 

ஆனால் 

காமராஜ் வியாபாரத்தை விட்டு , நாட்டின் 
நன்மையையே எண்ண ஆரம்பித்தார் . 


காந்திஜி , நேருஜி போன்ற பெரிய தலைவர்கள் நமது சுதந்திரத் 
திற்காகப் பாடுபடுவதை அறிந்தார் . காங்கிரஸ் கூட்டங்களுக்குச் சென்று 
சத்தியமூர்த்தி போன்ற தலைவர்கள் பேசுவதைக் கேட்டார் . பின்பு தாமே 
பணம் வசூல் செய்து கூட்டங்கள் நடத்த ஆரம்பித்தார் . காந்திஜி ஆங்கிலே 
பர்களை எதிர்த்து நின்றார் . விடுதலைப் போராட்டத்தை நடத்தி வந்தார் . 
காமராஜ் அதில் பங்கு கொண்டார் . அதனால் 1920 முதல் 1947 - ல் நாம் 
சுதந்திரம் அடையும் வரை சுமார் ஆறு தடவைகள் காமராஜ் நாட்டிற்காகச் 
சிறை சென்றுள்ளார் . இவரது தொண்டின் பெருமையை காங்கிரஸ் கட்சி 
தெரிந்து கொண்டது . வரைத் தமிழ்நாட்டுக் காங்கிரஸ் தலைவராகத் 
தேர்ந்தெடுத்தது . 

காமராஜ் திருமணம் செய்து கொள்ளவில்லை . வயதான தாயாரை 
யம் விட்டு எப்போதும் நாட்டுப் பணிக்காகவே அலைந்தார் . 1954 - ல் 
தமிழகத்தின் முதலமைச்சரானார் . அப்போதுதான் தமிழ்நாட்டின் பட்டி 
தொட்டிகளில் எல்லாம் அதிகமான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன . 


2 


உ 


44 


ஒவ்வொரு சிற்றூரிலும் ஓர் ஆரம்பப்பள்ளி , ஒவ்வொரு பேரூரிலும் உயர் 
தொடக்கப் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது . நாலைந்து சிற்றூர்களுக்கு ஓர் 
உயர் நிலைப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது . குழந்தைகள் தொடர்ந்து படிக்க 
அவர்களுக்குப் பள்ளிக்கூடத்திலேயே 

உணவு 

கொடுக்க வேண்டுமென்று 
பேசினார் . அதைத்தான் பாட ஆரம்பத்தில் கேட்டீர்கள் . மதியம் உணவு 
கொடுப்பதற்கு அரசாங்கம் பணம் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்தார் . 
இந்தியாவில் இப்படி ஒரு மதிய உணவுத் திட்டத்தை ஆரம்பித்து தமிழ்நாடு 
புகழ் பெற்றது . 

கிராமம் தோறும் மின்சார வசதி செய்ய வழி செய்தார் . இதனால் 
சிறு சிறு விவசாயிகள் பம்ப்செட் போட்டு நிலத்திற்குத் தண்ணீர் பாய்ச்ச 
முடிந்தது . உணவு உற்பத்தி பெருகியது . அவர் முதலமைச்சரான போது 
செய்த பல காரியங்களில் சிறந்தவை இவை இரண்டும் . 

எனினும் மக்களிடையே உண்மை நாட்டுப்பற்று குறைந்து வருவதைக் 
கவனித்தார் . தாம் பதவியில் இருப்பதைவிடச் சாதாரணமான தொண்ட 
னாகப் பணி செய்வதே சிறந்தது என 

எண்ணினார் . அப்போது பிரதம 
மந்திரியாக இருந்த நேருஜியிடம் இதைக் கூறினார் . இதைக் காமராஜ் 
திட்டம் எனப் புகழ்ந்தார் நேரு . இதன்படி காமராஜ் தாமாகவே முதலமைச்சர் 
பதவியிலிருந்து விலகினார் . மக்களோடு சாதாரணக் காங்கிரஸ் தொண்டனாக 
வாழ்ந்தார் . 

ஆயினும் அவரைக் காங்கிரஸ் கட்சி விடவில்லை . அவரை அகில 
இந்திய காங்கிரஸ் தலைவராக்கியது . 1964 - ல் நேருஜி இறந்தார் . காமராஜ் 
அகில இந்தியக் காங்கிரஸ் தலைவராக இருந்து அந்த நிலையை நன்கு 
சமாளித்தார் . லால்பகதூர் சாஸ்திரி , அவருக்குப் பின் திருமதி இந்திராகாந்தி 
ஆகியோர் பிரதமராவதற்கு உதவி புரிந்தார் . 

விருதுநகரில் ஒரு சாதாரணக் குடும்பத்தில் பிறந்த காமராஜ் இரு 
முறை இந்த நாட்டின் பிரதம மந்திரி பதவியை நிர்ணயித்தார் . வாழ்வில் 
வேறெதையும் நாடாது , நாடு , நாடு என்றே வாழ்ந்த அவருக்கு இது ஒரு 
பெரிய வெற்றி . 1975 அக்டோபர் 2 ஆம் தேதி மாலை அவர் இறுதி மூச்சு 
அடங்கும்வரை நாட்டுப் பணியே அவரது தலையாய வேலையாக இருந்தது .. 

பயிற்சி 


14 


32 


( 2 ) 


காமராஜ் மதிய உணவுத் திட்டத்தை ஏன் கொண்டுவந்தார் ? 
முதலமைச்சர் பதவியிலிருந்து காமராஜ் ஏன் விலகினார் ? 
காமராஜ் முயற்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரிகள் யாவர் ? 


. 


6 


26 , அறிஞர் அண்ணாதுரை 


சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு நாள் வரலாறு வகுப்பு :: 
பேராசிரியர் உள்ளே நுழைகிறார் ; அவர் கையில் முந்தைய நாள் மாணவர்கள் 
எழுதிய கட்டுரைத் தாள்கள் ; ஆசிரியர் அவற்றைத் திருத்திக் கொணர்ந்திருக் 
கிறார் . உள்ளே வந்ததும் அண்ணாதுரை , உன்னுடைய கட்டுரைக்கு எந் 
தெந்த புத்தகத்திலிருந்து குறிப்புகள் எடுத்தாய் ? என்கிறார் . மாணவர் 

அண்ணாதுரை “ ஐயா . என்னுடைய கட்டு 
ரையை நானே எழுதினேன் ; எந்தப் புத்தகத் 
திலிருந்தும் குறிப்புகள் எடுக்கவில்லை ” என்று 
பதிலளிக்கிறார் . 


இவ்வாறு பேராசிரியரே ஆச்சரியப் 
படும் வண்ணம் படிக்கும்போதே கட்டுரை 
எழுதியவர் அண்ணாதுரை . பிற்காலத்தில் 
ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறப்பாக எழுதி 
னார் . அத்துடன் அழகாக மேடையில் 
பேசினார் . அண்ணாதுரை பேசுகிறார் என் 
றால் நாற்பது ஐம்பது மைல் தூரத்திலிருந்து 
ஏராளமான மக்கள் கூடிவிடுவார்கள் . படித்த 

மேதைகளும் படிக்காத பாமர மக்களும் அவர் 
படம் 28. அறிஞர் அண்ணாதுரை பேச்சைக் கேட்டனர் . மக்களுக்கு 

விளங்க 
வைக்க குட்டிக் கதைகள் கூறுவார் . அழகான உவமானங்கள் கூறுவார் . 
அவருடைய ஆங்கிலப் பேச்சைப் பெரிய மேதைகளும் பாராட்டினர் . 


1000 


அண்ணாதுரை காஞ்சீபுரத்தில் 1909 ஆம் 

ஆண்டு பிறந்தார் . 
காஞ்சியிலேயே உயர் நிலைப் பள்ளிப் படிப்பு முடித்த பின்பு சென்னை பச்சை 
யப்பன் கல்லூரியில் பி . ஏ . ஆனர்ஸ் படித்தார் . 


படித்து முடித்த பின்பு யாருக்கும் அடிமையாக வேலை செய்யப் 
பிரியப்படவில்லை . அப்போது தமிழ்நாட்டில் மக்களிடையே மூடப் பழக்க 
வழக்கங்களை ஒழிக்கவும் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றவும் பெரியார் 
ஈ . வெ . ரா . தலைமையில் திராவிடர் கழகம் தோன்றியது . அதில் அண்ணா 
துரை சேர்ந்து பணிபுரிந்தார் . அண்ணாதுரை திராவிட நாடு என்ற வாரப் 
பத்திரிகையை நடத்தினார் . ஆங்கிலத்திலும் ஹோம்லாந்து பத்திரிகை 
ஆரம்பித்தார் . அவைகளில் அண்ணாதுரை மிக அருமையாக எழுதினார் . 
பின்னர் கருத்து வேற்றுமையினால் பெரியாரிடமிருந்து பிரிந்து திராவிட 
மூன்னேற்றக் கழகம் என்ற புதிய கழகத்தை ஆரம்பித்தார் .. 


62 


மேடைப் பேச்சிலும் எழுதுவதிலும் மிகச் சிறந்த இவன 
• அறிஞர் அண்ணாதுரை என்று அழைத்தனர் . அதுமட்டுமன்று : நல்ல 
நாடகங்கள் எழுதி , அதில் தானும் கலந்து கொண்டு நடித்தார் . நாடகங்கள் 
மூலம் சமூக சீர்திருத்தங்களுக்கு பிரசாரம் செய்தார் . 


இதனால் மக்களிடையே நல்ல மதிப்புப் - பெற்றார் .. இந்தச் 
சமுதாயத்தில் . உள்ள குறைகளைச் சொன்னால் போதுமா ? தமிழ்நாட்டில் 
அரசாள வேண்டாமா ? தி.மு.க. 1967 ல் தமிழ்நாடு சட்டசபைத் தேர்தலில் 
பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியது . அண்ணாதுரை முதலமைச்சர் 
ஆனார் .. 


தமிழ்மொழி பழைமை வாய்ந்தது . 

வாய்ந்தது . உலக முழுவதிலும் தமிழர் 
பரவி 

உள்ளனர் . அண்ணாதுரை முதலமைச்சரானதும் சென்னையில் 
இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு நடத்தினார் . இதனால் , பல நல்ல 
நூல்கள் வெளிவந்தன . தமிழ் மொழி வளர்ந்தது . உலகம் மு 

உலகம் முழுவதிலும் உள்ள 
தமிழறிஞர்கள் தமிழகம் வந்து சென்றனர் . 

வருடைய அறிவாற்றலைக் கண்டு அமெரிக்காவில் யேல் பல்கலைக் 
கழகம் இவரை அங்கு வந்து சில நாளிருக்க அழைத்தது . அந்தப் பல்கலைக் 
கழகத்தின் விருந்தினராகச் சென்று திரும்பினார் . 

ஆனால் , துரதிர்ஷ்டவசமாக முதலமைச்சரான இரண்டு ஆண்டுகளி 
லேயே அவர் புற்றுநோயினால் இறந்தார் . எனினும் அவரது அழகான எழுத்து , 
மேடைப் பேச்சு , நாடகங்கள் , திரைக் கதைகள் மறக்கமுடியாதவை . இருபதாம் 
நூற்றாண்டில் இந்தியாவில் மிகவும் சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர் 
அண்ணாதுரை . 

ஒரு 

கட்சியை உருவாக்கி இருபது வருடத்தில் ஆட்சி 
பீடத்தில் அமர்த்திய பெருமை அவரைச் சேர்ந்தது . 

பயிற்சி 


( 1 ) அண்ணாதுரை அவர்கள் நடத்திய பத்திரிகைகள் யாவை ? 
( 2 ) நாடகங்கள் மூலம் அவர் எடுத்துக் காட்டியதென்ன ? 
( 3 ) இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு பற்றி எழுதுக ? 
( 4 ) அவரைக் கௌரவித்த அமெரிக்கப் பல்கலைக்கழகம் யாது ? 


3 


27 . 


பெரியார் ஈ . வெ . ராமசாமி 


- 


ஈரோடு நகரத்தில் 500 மரங்கள் கொண்ட அழகான தென்னந் 
தோப்பு ; ஒருநாள் அத்தனை மரங்களும் வெட்டிச் சாய்க்கப்பட் 
டிருந்தன. அத்தனையும் காய்க்கும் நல்ல மரங்கள் ; ஏன் வெட்டினார்கள் ? 

யார் வெட்டினார்கள் ? தோப்பின் சொந்தக் 
காரர் ஈ . வெ . ராமசாமிதான் அதை வெட்ட 
ஏற்பாடு செய்தார் . கள் குடிப்பதால் ஏழை 
கள் பணமும் வாழ்வும் வீணாகிறதென்பதை 
உணர்ந்த காந்திஜி கள்ளுக் கடைகளுக்கு முன் 
நின்று அதனை மூடுமாறு சத்தியாக்கிரகம் 
செய்ய மக்களை அழைத்தார் . அதன்படி கள் 
இறக்குவதற்காகக் குத்தகைக்கு விடப்பட் 
டிருந்த தனது தென்னந் தோப்பையே வெட்டிச் 
சாய்த்தார் . 
ப ஈரோடு நகரில் வெங்கட்டப்ப நாயக்கர் . 
சின்னத்தாயம்மாள் என்பவர்களுக்கு 1879 ஆம் 

ஆண்டு பிறந்தார் . நிலபுலன்கள் ஏராளமாக 
படம் 27 . 

இருந்தன . தந்தையின் வாணிகத்தை சிலநாள் 
பெரியார் ஈ . வெ . ராமசாமி 

கள் கவனித்தார் . சீக்கிரமே நகர்மன்றத் 
தலைவரானார் . ஈரோட்டிற்குக் காவிரியாற்றிலிருந்து குடிதண்ணீர் கொண்டு 
வந்த பெருமை அவரையே சாரும் . 

விடுதலை இயக்கத்தில் சேர்ந்து காந்திஜி காட்டிய வழியில் சென்றார் . 
முதலில் தமது தென்னந்தோப்பை வெட்டிச் சாய்த்தார் . நகர்மன்றப் 
பதவியை உதறித் தள்ளினார் ; கதர்த் துணிகளைத் தாம் சுமந்து ஊர்ஊராகச் 
சென்று விற்றார் . தமிழ்நாடு காங்கிரசு தலைவரானார் . 

தீண்டாமைக்கு எதிராகச் சத்தியாகிரகம் நடத்தினார் . கேரளத்தில் 
வைக்கம் என்ற ஊரில் கோயிலைச் சுற்றியிருந்த தெருக்களில் தாழ்ந்த ஜாதி 
மக்கள் நுழையக்கூடாது என்றிருந்தது .. அதை எதிர்த்துப் போராட்டம் 
நடந்தது . அதைக் கடைசிவரை வெற்றிகரமாக நடத்தினார் . தெருக்களில் 
மட்டுமன்றி கோவில்களிலும் நுழைய தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு முடிந்தது . 
மாதக்கணக்காக இதை நடத்தித் துன்பம் அனுபவித்த பெரியார் வைக்கம் 
வீரர் எனப் பாராட்டப்பெற்றார் . 

கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரசிலிருந்து வெளியேறினார் . 
உயர் ஜாதி , தாழ்ந்த ஜாதி என்ற வேறுபாடு மக்கள் சமுதாயத்தில் உள்ளது 


64 


கண்டு மனம் வேதனைப்பட்டார் . அந்த வேறுபாட்டினைக் களைவதற்குச் 
சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார் . மகாநாடுகள் பல நடத்தினார் . 

அறிவுக்குப் பொருந்தாத மூடப் பழக்கவழக்கங்களை அகற்றப் 
பாடுபட்டார் . அதுவே அவரது பகுத்தறிவுப் பிரச்சாரமாயிற்று . திராவிடர் 
கழகம் என்ற கட்சியை இதற்காகத் துவக்கினார் . ஆடம்பரமும் அறிவுக்கு 
ஒவ்வாத பழக்கமும் இன்றி எளிமையான , சிக்கனமான முறையில் திருமணங்கள் 
நடத்தவேண்டுமென்று கூறினார் . அவ்வாறு பல்லாயிரக்கணக்கான சுயமரியா 
தைத் திருமணங்களை நடத்திவைத்தார் . இவர் நிறுவிய திராவிடர் கழகம் 
சமுதாயச் சீர்திருத்தக் கழகமாகும் . 

பட்டிதொட்டிகளுக்கெல்லாம் சென்று சுமார் அறுபது ஆண்டுகள் 
தமது 

கொள்கைகளை எடுத்துக் கூறினார் . இதன் காரணமாக எத்தனையோ 
நூற்றாண்டுகளில் சாதிக்கவேண்டியவற்றை தமது வாழ்நாளிலேயே சாதித்தார் . 
தமது கொள்கைகளுக்காக இருபத்தியொரு முறை சிறை சென்றுள்ளார் . தமது 
95 ஆவது தள்ளாத வயதிலும் இறப்பதற்குச் சிலநாள் முன்வரை ஊர் ஊராகச் 
சென்று மக்களுக்குப் பகுத்தறிவுப் பிரச்சாரம் செய்தார் . இன்று தமிழ்நாட்டில் 
ஓரளவு ஜாதி வேறுபாடுகள் மறைந்து யாவரும் கல்விகற்க 

வருகிறார்கள் 
என்றால் அதற்கு முக்கியக் காரணம் பெரியாரே . 

பெரியாரின் தொண்டினைப் பாராட்டித் தமிழக அரசாங்கம் சென்ற 
1979 ஆம் ஆண்டு முழுவதும் நூற்றாண்டு விழாக் கொண்டாடியது . கோய 
முத்தூர் மாவட்டத்திலிருந்து ஈரோடு உட்படச் சில பகுதிகள் பிரிக்கப்பட்டுப் 
பெரியார் மாவட்டம் என ஒரு புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது . 

பயிற்சி 


( 1 ) வைக்கம் ஊரில் எதற்காகப் போராட்டம் நடந்தது ? 
( 2 ) நகர்மன்றத் தலைவராகப் பெரியார் சாதித்த முக்கியமான காரியம் எது ? 
( 3 ) பெரியார் செய்த தொண்டினைப் பாராட்டி தனது நன்றியை எவ்வாறு தமிழக 

அரசு தெரிவித்துள்ளது ? 


ப 


55 


பாடமால் 
, 


கற்க 
கசடற 


11, 


தமி 


M1096 


அப்செட் முறையில் அச்சிட்டோர் : 
பழனியப்பா பிரின்ட்.என் - பேக் . 
சிவகாசி -626123 . 


